பட்டி மண்டபம்‌ 


்‌ 5316 | 


தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 


மட்டு மண்டபம்‌ 


தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 


லு கம்பன்‌ அடிப்பொடி 
KAMBAN ADIPPODI 
(SAW. GANE SAN) 


hE! 20 


எஸ்‌. ஆர்‌. சுப்பிரமணிய பிள்ளை 
பப்ளிஷர்‌ திருநெல்வேலி 


முதற்‌ பதிப்பு: டிசம்பர்‌ 1968 


ஷண்முகம்‌ பிரஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, சென்னை-1, 


பொருளடக்கம்‌ 


எண்‌ 
1. இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது 
காதலா ? 
வீரமா ? 


2. தம்பியரிற்‌ சிறந்தவன்‌ யார்‌ ? 
இராமன்‌ தம்பி பரதனா ? 
வாலி தம்பி சுக்ரீவனா ? 
இராவணன்‌ தம்பி விபீஷணனா ? 


3. உடன்பிறவாத்‌ தம்பியரில்‌ உயர்ந்த தம்பி யார்‌ ? 
குகனா ? 
சுக்ரீவனா ? 
விபீஷணனா ? 


4. இராமசேவையில்‌ தலைநின்‌ றவர்‌ யார்‌ ? 
இலக்குவனா ? 
அனுமனா ? 
விபீஷணனா ? 
5. தாயன்பில்‌ தலை நின்றவர்‌ யார்‌ ? 
கோசலையா ? 
கைகேயியா ? 
சுமத்திரையா ? 
6. கம்பனில்‌ மேலோங்கி நிற்கும்‌ பண்பு 
புத்திர வாஞ்சையா ? 
சகோதர பாசமா ? 
பதி பக்தியா 2 


பக்கம்‌ 


5 20 


33 


44 


iv 


எண்‌ 


7. 


10. 


11. 


12. 


13. 


இராம கதையின்‌ திருப்பு முனைக்கு உதவும்‌ 
கொடிய பாத்திரங்களில்‌ தலையானவர்‌ யார்‌ ? 
கூனியா 2 
கைகேயியா ? 
சூர்ப்பன கையா ? 
கம்பன்‌ கண்ட இராமனில்‌ சிறப்பாயிருப்பது 
அவனது அழகா ? 
அறிவா ? 
ஆற்றலா ? 
காமம்‌ கடிந்த காதல்‌ வாழ்வின்‌ தலைநின்றவர்‌ 
ஆண்டாளா ? 
மாணிக்கவாசகரா ? 
அழுது அருள்‌ பெற்றவர்‌ மாணிக்கவாசகர்‌ 
அணைந்து அருள்‌ பெற்றவள்‌ ஆண்டாள்‌ 
இவற்றில்‌ எவரது முயற்சி சிறந்தது ? 
செயற்கரிய தொண்டுபுரிந்த திருத்தொண்டர்‌ 
களிலே சிறந்த செயல்‌ புரிந்தவர்‌ யார்‌ ? 
சிறுத்தொண்டரா ? 
திருநீலகண்டரா ? 
கண்ணப்பரா ? 
பக்தி கனிவிற்கு பாலமாய்‌ அமைவது 
தொழுகையா ? 
அழுகையா ? 
இறைவன்‌ திருவடி அடைய எளிய நெறி 
பக்தியா ? 
ஞானமா ? 
கர்மமா ? 


பக்கம்‌ 


67 


76 


85 


93 


103 


122 


த அணிந்துரை 

“பட்டிமண்டபம்‌” என்ற சொல்‌ சிலப்பதிகாரம்‌, மணி 
மேகலை, திருவாசகம்‌, கம்பராமாயணம்‌ ஆகிய நூல்களில்‌ 
காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில்‌ **மகத நல்‌ நாட்டு, 
வாள்வாய்‌, வேந்தன்‌ பகை புறத்துக்‌ கொடுத்த பட்டி 
மண்டபம்‌? (5-102) என்பதனால்‌ பட்டிமண்டபம்‌ என்ப 
தைப்‌ பெயர்‌ அளவில்‌ தெரிந்து கொள்ளுகிறோம்‌. 

மணிமேகலையில்‌, “*பட்டிமண்டபத்துப்‌ பாங்கு அறிந்து 
ஏறுமின்‌?' (1-61) என்றமையால்‌ பட்டி மண்டபத்துக்கு 
என்று ஏதோ ஒரு முறை அல்லது விதி இருந்திருக்கிறது 
என்பதை நாம்‌ உணருகிறோம்‌. 

திருவாசகத்தில்‌, **பட்டி மண்டபம்‌ ஏற்றினை, ஏற்றினை ; 
எட்டினோடு இரண்டும்‌ அறியேனையே.?? (சதகம்‌-41) 
என்றதனால்‌ பட்டிமண்டபத்தைச்‌ சேர்வதற்குப்‌ பெருந்‌ 
தகுதி வேண்டும்‌ என்‌ பது புலனாகிறது. 

கம்பராமாயணத்தில்‌, “பன்ன அரும்‌ கலைதெரி பட்டி 
மண்டபம்‌?” என்பதனால்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்வதனாலே 
உணர்த்த முடியாத கலைகளை ஆராயும்‌ இடமே பட்டி 
மண்டபம்‌ என்று ஒருவாறாகத்‌ தெரிந்து கொள்ளுகிறோம்‌. 

முற்காலத்தில்‌ பட்டிமண்டபத்தின்‌ பணியும்‌, பயனும்‌, 
விதியும்‌ எத்தன்மையினவாய்‌ இருந்தன என்பது நாம்‌ 
கண்டறியுமா நில்லை இன்று. எனினும்‌ மேலும்‌ கண்ட 
வற்றால்‌, ஒருவகையான ஆராய்ச்சி மேடையாகவே பட்டி 
மண்டபம்‌ விளங்கிற்று என்று கொள்வது பொருத்தமே. 
அது இன்று ஒரு விவாத அரங்காகவே மிளிர்கிறது. 


முதன்‌ முதலாக இது காரைக்குடிக்‌ கம்பன்‌ திருநாளில்‌ 
தொடங்கப்பட்டது. இருபத்தைந்து ஆண்டுகட்கும்‌ 
மேலாகக்‌ கம்பன்‌ திருநாளின்‌ ஓரங்கமாகப்‌ பட்டிமண்டபம்‌ 
விளங்கி வருகிறது. இது பின்னர்‌ தமிழகமெங்கும்‌ பரவி 
வளம்‌ ௬ரந்து கொண்டிருக்கிறது. இன்று பல இலக்கிய- 
சமய-விழாக்களில்‌ எல்லாம்‌ பட்டிமண்டபம்‌ ஓர்‌ இன்றி 


vi 


யமையா த உறுப்பு எனக்‌ கருதப்பட்டு வருகிறது என்பதைச்‌ 
சொல்லவா வேண்டும்‌ 2 

உரையரங்கு, கருத்தரங்கு, கவியரங்கு ஆகியவற்றுக்கு 
வருகின்‌ றவர்களினும்‌ அதிகமானவர்கள்‌ பட்டி மண்டபத்‌ 
திற்கே வந்து கூடுகிறார்கள்‌. அப்படி வந்து அவையை 
நிறைத்துக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ காட்டும்‌ ஆர்வத்தையும்‌, 
பரபரப்பையும்‌ நோக்கினால்‌, இந்‌ நிகழ்ச்சி கேள்விச்‌ செல்வர்‌ 
தலை எவ்வளவு கவர்ந்திருக்கிறது என்பதை யாவரும்‌ 
உணர்ந்துகொள்ளலாம்‌. 

எவ்வளவுதான்‌ ஈடுபாடும்‌, ஆர்வமும்‌ கொண்டு மக்கள்‌ 
திரண்டு வந்தாலும்‌, பயன்‌ அளவு கருதி ஆறுதலும்‌, 
மகிழ்வும்‌ கொண்டாலும்‌ எதற்கும்‌ ஒரு ஒழுங்கும்‌ கால 
வரம்பும்‌ வேண்டுமல்லவா ? ஆகவே, இன்றையப்‌ பட்டி 
மண்டபம்‌ தனக்கென சில வரையறைகளைக்‌ கொண்டே 
பயன்‌ கெரழித்து வருகிறது. 

பட்டி மண்டபத்தில்‌ விவாதத்திற்காக ஒரு பொருளை 
நிர்ணயித்தல்‌ முதற்‌ பணி. வாதிடுவோர்‌ இரண்டு அல்லது 
மூன்று அல்லது நான்கு கட்சியாகப்‌ பொருளுக்கேற்ப அமை 
யச்‌ செய்தல்‌ அடுத்த பணி. ஒவ்வொரு கட்சியிலும்‌ கட்சி 
எண்ணிக்கைக்கு ஏற்ப முறையே ஐந்து, அல்லது நான்கு 
அல்லது மூன்று பெயர்கள்‌ அமையச்‌ செய்தல்‌ அடுத்தபணி. 
ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு இல்லாத வண்ணம்‌ வாதத்‌ 
திறமையுள்ளவர்களைக்‌ கொண்டதாக ஒவ்வொரு கட்சியும்‌ 
அமையச்‌ செய்வது இன்றியமையாத பணி, அப்படி 
அமையும்‌ கட்சி ஒவ்வொன்றுக்கும்‌ ஒருவர்‌ முதல்வராக 
அதாவது, கட்சித்‌ தலைவராக விளங்கவேண்டும்‌. இவற்றை 
எல்லாம்‌ செம்மையாக அமைத்துக்கொண்ட பின்னர்‌ 
எல்லா. வகையிலும்‌ பொருத்தமான ஒருவரைப்‌ பட்டி 
மண்டபத்‌ தலைவராக ௮மைக்க வேண்டும்‌. 

பட்டி மண்டபம்‌ தொடங்கியதும்‌, பட்டிமண்டபத்‌ தலை 
வர்‌ பட்டி மண்டபத்தின்‌ பொருளையும்‌ அப்பொருளின்‌ உட்‌ 
கருத்தையும்‌ விளக்கி, வாத முறையையும்‌, காலவரம்பை 
யும்‌ புலப்படுத்தித்‌ தமது முன்னுரையை நிகழ்த்த வேண்‌ 


vii 


டும்‌. தலைவர்‌ கருத்து என்ன என்பதை ஊகிக்கக்‌ கூட 
முடியா தவாறும்‌, எக்‌ கட்சிக்கும்‌ ஆதரவுக்‌ குறிப்புகள்‌ 
தம்‌ உரையிலிருந்து கிடைத்து விடா தவாறும்‌, நடுநிலை 
பிறழாமல்‌, இருக்க வேண்டும்‌ தலைவர்‌ முன்னுரை. 

பின்னர்‌ நிகழ்ச்சி நிரலில்‌ கண்ட வரிசைப்படி ஒவ்வொரு 
கட்சியின்‌ முதல்வர்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ கட்சியை 
எடுத்துக்‌ கூறுவார்கள்‌. பின்னர்‌ அங்ஙனமே வரிசையாக 
ஒவ்வொரு கட்சியைச்‌ சார்ந்த துணைவர்‌ களும்‌ தங்கள்‌ 
கட்சியை ஒட்டியும்‌ எதிர்க்‌ கட்சிகளை வெட்டியும்‌ வாதிடு 
வார்கள்‌. எல்லாம்‌ பேசி முடிந்ததும்‌ முதற்‌ கூற்று முடியும்‌. 

அடுத்து மறுசுற்றுத்‌ தொடங்கும்‌. ஒவ்வொரு கட்சி 
முதல்வரும்‌ வரிசைப்படி வந்து தொகுப்புரை நிகழ்த்துவர்‌. 
அதில்‌ தாங்கள்‌ இதுவரைக்‌ கூறிய வாதக்‌ குறிப்புகளைத்‌ 
திரட்டிக்‌ காட்டித்‌ தங்கள்‌ தங்கள்‌ கட்சியின்‌ வன்மையை 
யும்‌, அவற்றில்‌ எவற்றை எல்லாம்‌ எதிர்கட்சிகள்‌ மறுத்‌ 
தடிக்க முடியவில்லை என்பதையும்‌ தலைவருக்கு எடுத்துக்‌ 
கூறவேண்டும்‌. 

பின்னர்‌ மூன்று அல்லது நான்கு கட்சிகள்‌ இருப்பின்‌ 
ஒன்றை அல்லது இரண்டை . தலைவர்‌ முதலில்‌ நீக்க 
வேண்டும்‌. பின்னர்‌ எஞ்சிய இரு கட்சியினரையும்‌ கட்சிக்கு 
ஒருவராக வாதிடச்‌ செய்ய வேண்டும்‌. இரண்டு கட்சியாக 
உள்ளவர்களில்‌, ஏற்கனவே அமைந்த வரிசப்படியே 
நேரடி வாதம்‌ தொடங்கவேண்டும்‌. இருவரும்‌ வாதிட்டு 
முடிந்ததும்‌ இருவரில்‌ முன்னதாக வாதிட்டவர்‌ பின்னவர்‌ 
கூற்றுக்கு அல்லது குற்றச்சாட்டிற்கு விடையிறுக்கும்‌ முறை 
யில்‌ இறுதியுரை நிகழ்த்துவார்‌. ஆனால்‌ இறுதி உரையில்‌ 
புதுக்‌ கருத்துக்களோ, புதுக்‌ குற்றச்‌ சாட்டுக்களோ கூறக்‌ 
கூடாது. சட்டப்படி, கூறினால்‌ அது கணக்கில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படலாகாது. அன்றி அதை மறுக்கவும்‌ சம்பந்தப்‌ 
பட்ட கட்சிக்குத்‌ தலைவர்‌ இடந்தருவார்‌. 

இறுதியில்‌ தீர்ப்பு வழங்கப்பெறும்‌. தீர்ப்பு வழங்குவதில்‌ 
இருமுறை இன்று வழக்கில்‌ இருந்து வருகின்றன. ஒன்று 
தலைவரே தீர்ப்பு வழங்குவது. சுமார்‌ முப்பது முதல்‌ ஐம்பது 
வரை நோக்கர்கள்‌ நியமிக்கப்பட்டு அவர்கள்‌ தங்கள்‌ 


viii 


முடிவைத்‌ தெரிவிப்பது மற்றொரு முறையாகும்‌. இம்‌ முறை 
யில்‌ நோக்கர்கள்‌ தீர்ப்பறியக்‌ கையைத்‌ தூக்கச்‌ சொல்‌ 
லலாம்‌ ; அல்லது சீட்டெழுதிப்‌ போடச்‌ செய்யலாம்‌. பெரும்‌ 
பான்மையோர்‌ கருத்தே முடிவாக, அதாவது தீர்ப்பாக, 
அமையும்‌. 

முதல்‌ முறையில்‌, அதாவது தலைவர்‌ தீர்ப்புக்‌ கூறு: 
வதிலும்‌ இரு நெறிகள்‌ கையாளப்படுகின்‌ றன, பேசியவர்கள்‌ 
எடுத்துக்காட்டிய சான்றுகளின்‌ தன்மை, எண்ணிக்கை 
யளவு ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ கவனித்து வாதிட்ட 
வர்களின்‌ திறமைக்குப்‌ பரிசு எனக்‌ கருதும்படி தீர்ப்பளித்‌. 
தல்‌ ஒரு நெறி. 

மற்றொரு நெறியோ, வாதித்தவர்கள்‌ சொல்லிவிட்ட 
வற்றையும்‌, மறுக்காதனவற்றையும்‌ தலைவரே எடுத்துக்‌: 
காட்டி வாதிட்டவர்களின்‌ திறமைக்குப்‌ பரிசாக இல்லாமல்‌, 
இயல்பாகவே கிடைக்கும்‌ முடிவைத்‌ தீர்ப்பாக வழங்குவ 
தாகும்‌. சகோதரர்‌. அமரர்‌, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
இந்த நெறியைக்‌ கடைப்பிடிப்பவராவார்‌. 

சகோதரர்‌ தொண்டைமான்‌ பட்டிமண்டபத்தில்‌ எல்லை: 
யில்லாத ஈடுபாடுள்ளவர்‌. கம்பன்‌ விழாவுக்கு ஏற்பாடு 
செய்வதினும்‌ பட்டி மண்டபத்திற்கு ஏற்பாடு செய்வதில்‌ 
அதிக அக்கறை காட்டினார்‌ என்பதைப்‌ பலரும்‌ அறிவர்‌. 
பல பட்டி மண்டபங்களில்‌ பங்கு கொண்டு வாதிட்டுள்ளார்‌. 
பல பட்டி மண்டபங்களில்‌ தலைமை தாங்கியும்‌ பொலிவூட்டி 
யிருக்கிறார்‌. அங்ஙனம்‌ தாம்‌ தலைமை தாங்கி வழங்கிய 
தீர்ப்புகளில்‌ சிலவற்றை எழுதியும்‌ வைத்துள்ளார்‌ அவை 
தாம்‌ இப்பொழுது நூல்வடி வெடுத்திருக்கின்‌ றன. 

இவ்வளவு அக்கறையோடு அவர்‌ எழுதிவைத்துவிட்டுச்‌ 
சென்ற தீர்ப்புக்களைக்‌ காண, கண்டு துய்த்து மகிழ, 
எவ்வளவோ ஆர்வத்துடன்‌ உள்ள உங்களை மேலும்‌ காக்க 
வைக்காமல்‌, 

“வாழ்க பாஸ்கரன்‌ பணி!?? 
என்று வாழ்த்தி, வழிவிட்டு ஒதுங்கிக்‌ கொள்ளு கிறேன்‌. 

கம்பன்‌ கழகம்‌ } 


காரைக்குடி சா. கணேசன்‌ 


கம்பன்‌ அடிப்பொடி 
KAMBAN ADiPPODI 
(SAW. GANESAN) 


மதிப்புரை 
(எஸ்‌. மகராஜன்‌, தலைமை நீதிபதி, புதுவை.) 


பேச்சு என்றால்‌ பேசுகிறவர்களுக்குக்‌ கொண்டாட்டம்‌; 
திண்டாட்டம்‌ எல்லாம்‌ கேட்கிறவர்களுக்குத்தான்‌. ஐம்‌ 
புலன்களையும்‌ அடக்கி உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி, பேசு 
கிறவருடைய கருத்தையும்‌ உணர்ச்சியையும்‌ கேவலம்‌ 
சொல்‌ மூலம்‌ வாங்கிக்‌ கொள்வது என்பது அவ்வளவு 
எளிதான காரியமல்ல. இதை யுணர்ந்து, கேட்பவர்களிடம்‌ 
யரிவு காட்டவேண்டும்‌ பேசுபவர்கள்‌. 


பல ஆண்டுகளுக்கு முன்‌ செங்கோட்டையில்‌ இலக்கியக்‌ 
கூட்டம்‌ ஒன்று நடந்தது. ஆறு அறிஞர்கள்‌ பேசினார்கள்‌. 
அவர்களில்‌ ஒருவராவது கேட்டுக்‌ கொண்டிருந்த அப்பாவி 
களைப்‌ பற்றிக்‌ கவலைப்‌ பட்டதாகவே தெரியவில்லை; பரி 
வில்லாத, செளடால்‌ தனமான பேச்சுக்களாகவே இருந்தன 
எல்லாம்‌. கடைசியில்‌, நண்பர்‌ பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ 
எழுந்து பேசத்‌ தொடங்கினார்கள்‌. தெளிவும்‌ புன்முறுவலும்‌ 
கலந்த தமிழிலே சிரிக்கச்‌ சிரிக்கப்‌ பேசினார்கள்‌. உறங்கிக்‌ 
கொண்டிருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ நிமிர்ந்து உட்கார்ந்தார்‌ 
கள்‌. சபையிலே களை கட்டி விட்டது. கூட்டத்திலிருந்த 
ரஸிகமணிக்கு ஒரே ஆனத்தம்‌, அவர்கள்‌ சொன்னார்கள்‌ :- 
“பார்த்தீர்களா, நம்முடைய பாஸ்கரன்‌ தமிழை. அந்த 
ஆறு பேருக்குப்பின்‌ அவர்கள்‌ வந்து பேசும்‌ போது, 
இருட்டுக்குள்ளிருந்து வெளிச்சத்துக்கு வந்த உணர்‌ 
வல்லவா ஏற்படுகிறது !? என்று. 


நண்பர்‌ பாஸ்கரத்தொண்டைமானுடைய பேச்சுக்‌ 
கலையின்‌ வெற்றிக்கு முழுக்‌ காரணமாக இருந்தது, கேட்பவர்‌ 
களிடத்தில்‌ அவருக்கிருந்த இரக்கமும்‌ கருணையுந்தான்‌. 
ஒரு சினிமாக்‌ கதையைச்‌ சொல்லி, அல்லது சில விகடத்‌ 


x 


துணுக்குகளைத்‌ தூவி, கூட்டத்தைத்‌ தன்‌ வசப்படுத்திக்‌- 
கொண்டு, பேச்சு முடியும்வரை கேட்பவர்களுடைய 
இதயத்துக்குள்‌ நின்று கொண்டு விளையாடல்‌ புரியும்‌ அரிய 
ஆற்றல்‌ அவரிடமிருந்தது. 


தொண்டைமானுடைய பட்டிமன்ற உரைகள்‌ மேற்‌ 
சொன்ன ஆற்றலுக்கு எடுத்துக்‌ காட்டாக இருந்தன. 
ஆட்டுச்‌ சண்டை, கோழிச்‌ சண்டை யென்றால்‌ ஒரே 
கூட்டம்‌ கூடி விடும்‌. இருவர்‌ மோதுவதைப்‌ பார்ப்பதிலே 
மக்களுக்கு இயல்பான ஒரு ஆசை; அந்த மோதலில்‌ பங்கு: 
கொள்வதிலே அதைக்‌ காட்டிலும்‌ ஆசை. அயர்லாந்திலே 
இருவர்‌ தெருச்‌ சண்டை போட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌, 
அதைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த மூன்றாவது பேர்வழிக்கு 
உடம்பில்‌ தினவு எடுத்தது. சண்டையில்‌ தலையிட்டு. 
“ஜயா, இது தனிச்‌ சண்டையா? பொதுச்‌ சண்டையா 2 
என்று அவன்‌ கேட்டான்‌. “அதைப்பற்றி உனக்கென்ன 
கவலை? ?? என்று இருவரும்‌ கடிந்து கொண்டார்கள்‌. 
“இல்லை, இது பொதுச்‌ சண்டையாயிருந்தால்‌ நானும்‌ 
கலந்து கொள்ள விரும்புகிறேன்‌ என்றான்‌ அந்த ஆசாமி. 
அயர்லாந்துக்கு மாத்திரமல்ல, எல்லா நாடுகளுக்குமே 
சிறப்பாக அமைந்த குணம்‌ இது. 


ஆகவே தான்‌, தனிச்‌ சொற்பொழிவுகளுக்குக்‌ கிடைக்‌: 
காத கூட்டம்‌ பட்டிமன்றங்களுக்குக்‌ கிடைத்து விடுகிறது. 
காரைக்குடி, கோவை, புதுவை முதலிய ஊர்களில்‌ பட்டி 
மன்ற வாதாட்டத்துக்கு, ஆயிரக்கணக்கான மக்கள்‌. 
ஆடவரும்‌ பெண்டிருமாகக்‌ கூடி விடுகிறார்கள்‌. இருதரப்புப்‌ 
பேச்சாளர்களும்‌ அணிவகுத்து உட்கார்ந்தவுடனேயே 
ஒரே கலகலப்பு. அவர்கள்‌ ஒருவரை யொருவர்‌ மோதத்‌ 
தொடங்கியதும்‌ ஒரே பரபரப்பு. வாதப்‌ பிரதிவாதங்களில்‌ 
உள்ள நுணுக்கங்களையும்‌, வினயத்தையும்‌, போலித்‌ தர்க்கங்‌ 
களையும்‌, படாடோபங்களையும்‌, தந்திரங்களையும்‌, ஏமாளித்‌ 
தனத்தையும்‌ மணிக்‌ கணக்காக முழுக்‌ கவனத்தோடு அனு 
பவித்து, எடைபோட்டுச்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கும்‌ திறமையைப்‌ 
பட்டிமன்றத்தின்‌ வாயிலாக மக்கள்‌ பெறுகிறார்கள்‌. 


xi 


இப்படி அனுபவிக்கும்‌ மக்களுக்கு, அவர்கள்‌ அறியா 
மலேயே, தமிழ்க்‌ கவிதையின்‌ நயத்தை யெல்லாம்‌ புகட்டி 
விட முடியும்‌ என்று தெரிந்தே தொண்டைமான்‌ அவர்கள்‌ 
தமிழ்‌ நாட்டிலே பல பட்டிமன்றங்களை நடத்துவதில்‌ 
முனைந்து நின்றார்கள்‌. அதற்காக வாதப்‌ பொருள்களை 
அவர்களே பொறுக்கி யெடுத்து, பொருள்களைத்‌ தந்திரமான 
சொற்களிலே தொகுத்து, கவர்ச்சியான சொற்றொடர்களை 
இணைத்து, மர்மத்தை நாம்‌ கவனிக்காமல்‌ விடுகிற 
சொல்லிலே பொதிந்து, தன்‌ தீர்ப்பிலே புதிருக்கு ரஸமான 
விடையளிப்பார்கள்‌. பேச்சு மூச்சற்றுக்‌ கேட்டுக்‌ கொண்‌ 
டிருந்த மக்களுக்கு அவருடைய தீர்ப்பு ஒரே விட்டாத்தியாக 
இருக்கும்‌. 


இவ்வாறு சொன்ன தீர்ப்புகள்‌ இப்பொழுது நூல்‌ 
வடிவில்‌ வெளிவருகின்றன. தீர்ப்புகள்‌ எல்லாம்‌ ஒப்புக்‌ 
கொள்ளக்‌ கூடியனவா என்பதை வாசகர்கள்‌ தீர்ப்புக்கு 
விட்டு விடுகிறேன்‌. நண்பர்‌ பாஸ்கரனே இத்தீர்ப்புகளை 
அசைக்க முடியாத தீர்ப்புகள்‌ என்று கருதவில்லை. 
“காரைக்குடியில்‌ சிறந்த தம்பி பரதன்‌ என்று தீர்ப்புச்‌ 
சொன்னேன்‌. கோவையில்‌ இலக்குவனுக்குத்‌ தீர்ப்புச்‌ 
சொல்லுகிறேன்‌. கல்லுப்‌ பட்டியில்‌ வீடணனுக்குத்‌ தீர்ப்புக்‌ 
கூறப்‌ போகிறேன்‌'? என்று சொல்லுவார்கள்‌. கம்பராமா 
யணப்‌ பாத்திரங்களிடத்திலே அவருக்கிருந்த ஓர வஞ்சக 
மற்ற பரிவுதான்‌ இந்தப்‌ பழக்கத்துக்குக்‌ காரணமாக 
இருந்தது. 


தீர்ப்புக்களில்‌ பரிவு மாத்திரமல்ல, தொண்டைமானுக்கே 
உரிய பக்தியும்‌, இலக்கிய ஆர்வமும்‌, எளிமையும்‌, சுகமும்‌ 
விரவிக்‌ கலந்து பரிமளிப்பதை நுகரலாம்‌. சில கட்டங்களில்‌ , 
யாருக்குத்‌ தீர்ப்பளிப்பது என்று துணிய முடியாமல்‌ தத்தளித்‌ 
துப்‌ பின்‌ மனசை திடப்படுத்திக்‌ கொண்டு ஒரு பக்கமாகச்‌ 
சாடுவதைப்‌ பார்த்து அனுபவிக்கலாம்‌. வேறு சில சமயங்‌ 
களில்‌ தீர்ப்பின்‌ முடிவை நாம்‌ முன்னமேயே எதிர்பார்த்து 
விடாதபடி பாய்ச்சல்‌ காட்டி நம்மை ஏமாற்றி, நாம்‌ எதிர்‌ 


xii 


பாராத சமயம்‌ எதிர்பார்த்த முடிவைக்‌ கூறும்‌ சதுரப்‌ 
பாட்டைக்‌ காணலாம்‌. சில சமயங்களில்‌ தர்ம சங்கடத்தில்‌ 
அகப்பட்டு அவதியுற்று, ஒரு மேற்கோளின்‌ உதவி 
கொண்டு, அவர்‌ அல்லல்‌ நீக்கம்‌ பெறுவதைப்‌ பரிவோடு 
பார்த்து மகிழாம்‌. எந்தக்‌ கோணத்திலிருந்து பார்த்தாலும்‌ 
“பாஸ்கரத்‌ தமிழ்‌? நம்‌ உள்ளத்துக்கு வியப்பூட்டிக்‌ களிப்‌ 
பூட்டுகிறது. சிந்தனையைக்‌ கிளறி சத்திய சோதனையில்‌ 
நம்மை ஈடுபடுத்துகிறது. வாழ்க தொண்டைமான்‌ 
தொண்டு. 


கம்பன்‌ அடிப்பொடி 
KAMBAN ADIPPODI 
(SAW. GANESAN) 


பட்டி மண்டபம்‌ சில சிரஞ்சீவி நினைவுகள்‌ 
(வி. கே. சி. நடராஜன்‌) 


“பன்னரும்‌ கலை தெரி பட்டி மண்டபம்‌:--என்பது கவிச்‌ 
சக்கரவர்த்தி கம்பன்‌ வாக்கு, **பட்டி மண்டபம்‌ ஏற்றினை, 
ஏற்றினை; எட்டினோடு இரண்டும்‌ அறியேனையே”? --என்பது 
மாணிக்கவாசகர்‌ திருவாக்கு. இவர்கள்‌ காலத்தில்‌ அத்தனை 
பிரசித்தமாயிருந்து மறைந்த பட்டிமண்டபத்திற்குப்‌ 
புத்துயிர்‌ கொடுத்தவர்கள்‌ காரைக்குடி, கம்பன்‌ கழகச்‌ 
செயலாளர்‌ திரு. சா. கணேசன்‌ அவர்கள்‌. ஆனால்‌ அதைப்‌ 
பல விழாக்களிலும்‌ ஏற்பாடு செய்து பிரபலப்படுத்திய 
தோடல்லாமல்‌ ஒரு *மவுஸையே” உண்டாக்கியவர்கள்‌ 
மாமா, தொ.மு.பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ அவர்கள்‌ தான்‌. 


பட்டி மண்டபம்‌ என்பதுதான்‌ இலக்கிய வழக்கு. 
ஆனால்‌ இன்று நடைமுறையில்‌ காரைக்குடிக்‌ கம்பன்‌ 
கழகத்தைத்‌ தவிர மற்ற இடங்களில்‌ பட்டி மன்றம்‌ என்றே 
குறிப்பிடுகிறார்கள்‌, பேச்சு வழக்கையும்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டியதுதானே. 


நல்ல பல பட்டி மண்டபப்‌ பொருட்களைத்‌ தேர்ந்தெடுத்து, 
இலக்கிய அன்பர்களை எல்லாம்‌ ஒரே மேடையில்‌ ஏற்றி, 
கட்சி பிரித்து விவா திக்கச்‌ செய்து இலக்கியத்தின்‌ நயங்களை 
எல்லாம்‌ வெளிப்படுத்தி எல்லோரையும்‌ அனுபவிக்கச்‌ செய்‌ 
வதில்‌ அவர்களுக்கு ஒரு தனி ஆர்வம்‌. விழாக்கள்‌ என்றால்‌ 
கட்டாயம்‌ பட்டி மண்டபம்‌ இருக்கவேண்டும்‌. அதற்குள்ள 
சுவையே வேறுதான்‌ — என்றும்‌ சொல்வார்கள்‌. 
கோவையில்‌ அன்பர்‌ பாபுராஜு ஏற்பாடு செய்யும்‌ பட்டி 
மண்டபங்களுக்குரிய பொருள்‌--விவா தத்துக்‌ குரிய பொருள்‌ 
தான்‌ தருவதும்‌ மாமாவின்‌ வேலைதான்‌. பொருள்‌ தருவ 
தோடு மட்டும்‌ அமையாது, அந்தப்‌ பட்டிமண்டபங்களுக்குத்‌ 


xiv 


தலைமை தாங்கி. வாதப்‌ பிரதிவாதங்களைப்‌ பொறுமை 
யுடனும்‌, ஆர்வத்துடனும்‌ கேட்டு, நல்ல, சுவையான 
தீர்ப்புக்கள்‌ வழங்குவதிலும்‌ வல்லவர்கள்‌ அவர்கள்‌. அவர்‌ 
களுடைய தீர்ப்புக்கள்‌ அவர்களுக்கே உரிய பாணியில்‌ 
இருக்கும்‌. கடைசி நிமிஷம்‌ வரை யாருக்கு வெற்றி என்று 
இலகுவாகச்‌ சொல்லிவிட முடியா தபடி அவ்வளவு சமத்கார 
மாக இருக்கும்‌. எதிர்பாராதபோது, எதிர்‌ பார்த்த தீர்ப்பைச்‌ 
சொல்லி மதிழ்ச்சிக்‌ கடலில்‌ ஆழ்த்தி விடுவார்கள்‌. சில 
சமயங்களில்‌ எர்பாராத தீர்ப்பைச்‌ சொல்லி சபையோரை 
வியப்பில்‌ ஆழ்த்துவதும்‌ உண்டு. காரைக்குடியில்‌ 
சமீபகாலமாக நடந்துவரும்‌ ஜன நாயகத்‌ தீர்ப்பு--நோக்‌ 
கர்கள்‌ மூலம்‌ கூறப்படும்‌ தீர்ப்பு--அவர்களுக்கு உடன்‌ 
பாடில்லாத ஒன்று. அந்த முறை பட்டிமண்டபத்‌ தீர்ப்பின்‌ 
வேகத்தையும்‌ விறுவிறுப்பையுமே குறைத்துக்‌ கெடுத்து 
விடுகிறது என்பது அவர்களது எண்ணம்‌. 


கடந்த ஏழெட்டு ஆண்டுகளாக நானும்‌ பட்டி மண்டப 
விவாதங்களில்‌ பங்கெடுத்துக்கொண்டு வருகிறேன்‌. என்‌ 
துணைவியும்‌ பங்கெடுத்துக்‌ கொள்கிறாள்‌. அவள்‌ எனக்கு 
வீட்டிலே மட்டுமல்ல, வெளியிலும்‌ எதிர்க்கட்சிதான்‌ ! 
சபையோரும்‌ எங்கள்‌ இருவரையும்‌ மேடையில்‌ பட்டி 
மண்டபத்‌ தம்பதிகளாகவே-- எதிரெதிர்‌ கட்சிகளில்‌ நிறுத்தி 
வைத்து மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்கள்‌. சபை 
யோர்‌ இருக்கட்டும்‌, எந்தத்‌ தந்தையும்‌ தம்‌ மகளும்‌ 
மருமகனும்‌ சண்டை போட்டுக்கொள்வதை விரும்ப 
மாட்டார்‌. மாமா அதற்கு விதி விலக்கு. மகள்‌ ராஜேஸ்‌ 
வரியும்‌, நானும்‌ போட்டுக்‌ கொள்ளும்‌ சண்டையை 
எல்லாம்‌ விரும்புவதோடு மட்டுமல்லாமல்‌, ரஸிக்கவுமே 
செய்வார்கள்‌ ! சண்டை என்றால்‌ பட்டி மண்டப அரங்கு 
களிலே போடுகின்ற சண்டைதான்‌ ! (வீட்டிலே நாங்கள்‌ 
போடுகின்ற சண்டையை எல்லாம்‌ அவர்கள்‌ காதுகேட்கப்‌ 
போட்டதில்லை!) மகள்‌ துடுக்குத்‌ தனம்‌ தெரிந்த காரணத்‌ 
தினால்‌, எந்த தேரத்தில்‌ என்‌ காலை வாரிவிடுவாளோ 
என்று பயந்து, *'ராஜேஸ்வரியை மாப்பிள்‌ ளைக்கு முன்னால்‌ 
போட்டு விடுங்கள்‌ ?-—என்று நண்பர்‌ பாபுராஜுவுக்கு எச்ச 


Xv 


ரிக்கை விடுத்ததும்‌ உண்டு. அவளும்‌ நானும்‌ எதிரெதிர்‌ 
கட்சிகளில்‌ அமர்ந்து மாமா நடுவரா கவும்‌ இருந்து விட்டால்‌ 
சபையோர்‌ கலகலப்புக்குக்‌ கேட்கவே வேண்டாம்‌. 
இப்படி மகளும்‌ மாப்பிள்ளையும்‌ எதிரும்‌ புதிருமாக வாதிடு' 
வதைப்‌ பார்த்து முகமெல்லாம்‌ மலர மாமா அவர்கள்‌ ரஸிம்‌: 
பதைப்‌ பார்த்துப்‌ பார்த்து பரவசம்‌ அடைந்தவர்‌ நண்பர்‌ 
பாபுராஜு அவர்கள்‌. 


மாமா அவர்கள்‌ தலைமையில்‌ வாதிடும்‌ பாக்கியம்‌ 
எங்களுக்குக்‌ கடைசியாகக்‌ கிடைத்தது பேச்சிப்‌ பாறை 
பட்டி மண்டபத்தின்‌ போதுதான்‌. அவர்கள்‌ ஏறக்குறைய: 
இருபத்தி நான்கு பட்டிமண்டபங்களுக்குத்‌ தலைமை வகித்து 
தீர்ப்புக்‌ கூறி விட்டார்கள்‌, தமது மணிவிழா வைபவத்துக்கு. 
முன்னரேயே. இருபத்தைந்தாவது பட்டி மன்றத்‌ தலைமைக்கு 
பல இடங்களிலிருந்து அழைப்பு வந்தும்‌, அங்கு செல்ல 
முடியாதபடி. ஏதாவது தடங்கல்‌ ஏற்பட்டுக்‌ கொண்டே 
வந்தது, உடல்‌ நிலையும்‌ இடம்‌ கொடுக்கவில்லை. இருபத்தி 
ஐந்தாவது பட்டி மண்டபம்‌ இப்படித்‌ தட்டித்‌ தட்டிப்‌: 
போகிறதே என்பதில்‌ அவர்களுக்கு மிகுந்த குறை. அந்தக்‌ 
குறையும்‌ பேச்சிப்‌ பாறை பட்டி மண்டபத்துக்குத்‌ தலைமை 
தாங்கியபோது நீங்கியது. அதுவே மாமா அவர்களின்‌ 
வெள்ளி விழாப்‌ பட்டி மண்டபம்‌ ! 


அப்போது நான்‌ கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ பணி 
யாற்றிக்‌ கொண்டிருந்தேன்‌. அரசாங்க அலுவலர்கள்‌ 
அனைவரும்‌ ஒன்றுசேர்ந்து நண்பர்‌ திரு. 1.5. ராமலிங்கம்‌ 
(அப்போது அங்கு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர்‌) தலை 
மையின்‌ கீழ்‌ ஒரு இலக்கிய வட்டத்தை நடத்தி வந்தோம்‌. 
மாதம்‌ இரு முறை இலக்கியக்‌ கூட்டங்கள்‌ நடைபெறும்‌. 
திருநெல்வேலி, அருகாமையிலேயே இருந்ததால்‌ மாமாவும்‌: 
அவ்வப்போது வந்து கலந்துகொண்டு எங்களுக்கு 
ஊக்கம்‌ தருவார்கள்‌. கூட்டங்களை வெவ்வேறு இடங்களில்‌ 
நடத்துவது முண்டு. அப்படித்தான்‌ 14-38-65 அன்று 
நாகர்கோயிலை அடுத்துள்ள பேச்சிப்பாறை அணைக்‌ 
கட்டை ஒட்டியுள்ள இடத்திலே, ஒரு பட்டி மண்டபத்‌ 


xvi 


துக்கு ஏற்பாடு செய்தோம்‌, மாமாவின்‌ தலைமையிலே. 
*தாயன்பில்‌ தலை நின்றவள்‌ கோசலையா, கைகேயியா, சுமித்‌ 
திரையா 2:--என்பதுதான்‌ விவாதத்துக்குரிய பொருள்‌. 
அரசாங்க அலுவலர்கள்‌ மட்டுமின்றி, அவர்‌ தம்‌ துணைவி 
யரும்‌ பங்கு கொண்டு, அமோகமாக நடந்தது விழா, 
காலையில்‌ ஆரம்பித்த விவாதங்கள்‌, மத்தியான விருந்‌ 
துக்குப்‌ பின்னும்‌ தொடர்ந்து மாலையிலும்‌ நடந்தன. பிறவி 
ஊமை ஒருவனுக்கு அந்த இடத்துக்கு வந்தபோது பேசும்‌ 
சக்தி வந்ததால்தான்‌ அதற்குப்‌ “பேச்சுப்‌ பாறை” என்று 
பெயர்‌ வந்ததாகவும்‌, பின்னர்‌ அதுவே “பேச்சிப்‌ பாறை” 
யாகத்‌ திரிந்து விட்டதாகவும்‌ ஒரு கதை உண்டு. அது 
எவ்வளவு தூரம்‌ உண்மையோ தெரியாது. ஆனால்‌ 
அன்றைய விவாதத்தில்‌, என்றுமே மேடையேறி அறியாத 
பலரும்‌ பங்கு கொண்டு வெத அருமையாகப்‌ பேசினார்கள்‌. 
உடல்‌ நலக்‌ குறைவால்‌ பலவீனமாக இருந்தபோதிலும்‌, 
மாமா அவர்கள்‌ மிகுந்த உற்சாகத்துடன்‌ தலைமைதாங்கி 
நடத்திக்‌ கொடுத்தார்கள்‌. வழக்கம்போலவே அன்றும்‌ 
அவர்கள்‌ தீர்ப்பு ரஸமாக அமைந்து எங்களை மகிழ்ச்சியில்‌. 
ஆழ்த்தியது. அவர்கள்‌ நடுவராக இருந்த எந்தப்‌ பட்டி 
மண்டபத்திலும்‌ நான்‌ வாதாடிய கட்சி வெற்றி பெற்றதில்லை! 
ஆனால்‌, அன்று நான்‌ வாதாடிய கோசலையின்‌ கட்சியே 
வெற்றி பெற்றது. அதுவே அவர்கள்‌ தலைமையில்‌ நாங்கள்‌ 
கலந்து கொள்ளும்‌ கடைசிப்‌ பட்டி மண்டபம்‌ என்பது 
அப்போது தெரியாமல்‌ போய்விட்டது ! 


இந்த விழா நடந்தது 14-9-₹65 ஞாயிற்றுக்‌ கிழமை 
யன்று. மறுநாளே மாமா திருநெல்வேலி திரும்பிவிட்‌ 
டார்கள்‌. 20-89-65 சனிக்கிழமை யன்று--சரியாக ஒரு 
வாரம்‌ கூட ஆகவில்லை--மிதமிஞ்சிய ரத்த அழுத்தத்தால்‌, 
சய நினைவு இழந்த நிலையில்‌ பாளையங்கோட்டை மருத்துவ 
மனையில்‌ சேர்க்கப்பட்டார்கள்‌, நினைவு திரும்ப ஒன்றிரண்டு 
தினங்களாகி விட்டன. டாக்டர்களுடன்‌ சேர்ந்து குடும்பத்‌ 
தினர்‌ அனைவருமே எமனுடன்‌ போராடிக்கொண்டிருந்‌ 
தோம்‌. நினைவு சற்று தடுமாறும்‌ போதெல்லாம்‌, “மணி 
ஆறாகி விட்டது, கூட்டத்துக்கு நேரமாகிவிட்டது. எல்‌ 


xvii 


லோரும்‌ காத்துக்‌ கொண்டிருப்பார்கள்‌??- என்றே ௮ங்‌௯ 
லாய்த்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. நினைவெல்லாம்‌ கூட்டம்‌, 
பேச்சு, சபையோர்‌--இப்படியே சுற்றிச்‌ சுழன்று கொண் 
டிருந்தது. மக்களைப்‌ பற்றியோ, மனைவியைப்‌ பற்றியோ, 
சொத்து சுகத்தைப்பற்றியோ அவர்களுக்குச்‌ சிந்தனையே 
இல்லை. ஒரு நாள்‌ இரவு அவர்களது உடல்நிலை மிகவும்‌ 
கவலைக்கிடமாகி விட்டது. நினைவு தப்பிய நிலையில்‌, நல்ல 
பட்டிமண்டபத்‌ தீர்ப்பொன்றையே வழங்கி விட்டார்கள்‌, 
படுக்கையிலிருந்தபடியே காவிய நாயகனான ராமனு 
டைய பண்புகளில்‌ கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பனைக்‌ கவர்ந்தது 
அவனது அறிவா, ஆற்றலா, அழகா என்பதைப்‌ பற்றிய 
தீர்ப்பு. பேச்சில்‌ ஒரு குழறலோ, தெளிவின்மையோ இருக்க 
வேண்டுமே......ம்‌.....ஒன்று கூடக்‌ கிடையாது ! இரண்‌ 
டொரு பாடல்களையுமே மேற்கோள்‌ காட்டினார்கள்‌. மிகத்‌ 
தெளிவாக, அழுத்தமாக, அனுபவித்து வார்த்தைகளைச்‌ 
சொன்னார்கள்‌. பலமுறை சொல்லிச்‌ சொல்லித்‌ தழும்‌: 
பேறிய நாவல்லவா 2 


செந்தாமரைக்‌ கண்ணொடும்‌ 
செங்கனி வாயினொடும்‌ 
சந்தார்‌ தடந்தோளொடும்‌ 
தாழ்‌ தடக்கைகளோடும்‌ 
அம்தார்‌ அகலத்தோடும்‌ 
அஞ்சனக்‌ குன்றம்‌ என்ன 
வந்தான்‌ இவன்‌ ஆகும்‌ 
அவ்வல்வில்‌ இராமன்‌ 


என்ற பாடலை, அடிபிறழாமல்‌ சொல்லி ராமனுடைய 
அறிவைக்‌ காட்டிலும்‌, ஆற்றலைக்‌ காட்டிலும்‌, அழகே கவிச்‌ 
சக்கரவர்த்தியை வெகுவாகக்‌ கவர்ந்தது--என்று கூறி 
முடித்தார்கள்‌. சுற்றியிருந்த அனைவரும்‌, கண்ணீருக்‌ 
கிடையே, பதறும்‌ நெஞ்சங்களுடன்‌ அமைதியான அந்தப்‌ 
பேருரையைக்‌ கேட்டோம்‌. பட்டி மண்டப அனுபவம்‌ 
உள்ள காரணத்தால்‌, என்னையும்‌ ராஜேஸ்வரியையும்‌ 


xviii 


அந்தப்‌ பேச்சு உருக்கியதோடு மட்டுமல்லாமல்‌ வியப்பிலும்‌ 
ஆழ்த்தி விட்டது. அதுவே அவர்களது கடைசிப்‌ பட்டி 
மண்டப உரை. இது நடந்து நாலைந்து தினங்களுக்குள்ளா 
கவே, இறைவன்‌ அவர்களைத்‌ தன்‌ திருவடியில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டான்‌. 

பேச்சிப்பாறையீல்‌ அவர்கள்‌ கடைசியாக நிகழ்த்திய 
பட்டி மண்டபத்‌ தீர்ப்பும்‌, மருத்துவமனையிலே நினைவிழந்த 
நிலையிலே அவர்கள்‌ நிகழ்த்திய உரையும்‌ இன்றும்‌ என்‌ 
உள்ளத்தில்‌ ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. அவற்‌ 
றுக்கு அழிவில்லை. சிரஞ்சீவி நினைவுகள்‌ அவை. 


கம்பன்‌ அடிப்பொடி 
KAMBAN ADIPPODI 
(SAW. GANESAN) 


நன்றி 


அப்பாவுக்குப்‌ பிடித்த விஷயங்கள்‌ மூன்று. ஒன்று 
காப்பி, இரண்டு கவிதை, மூன்று சிற்பம்‌. இவற்றோடு 
கொஞ்ச காலமாகப்‌ பட்டி மண்டபமும்‌ வந்து ஒட்டிக்‌ 
கொண்டது. 


ரசனையை வளர்ப்பதற்கு, பட்டி மண்டபமே சிறந்த 
சாதனம்‌ என்பது அவர்களது ஆணித்தரமான அபிப்பி 
ராயம்‌. பட்டி மண்டப விவாதங்களிலே கலந்துகொண்டு 
வாதிடுவதைவிட, நடுவராக இருந்து தீர்ப்புக்‌ கூறுவதையே 
பெரிதும்‌ விரும்பினார்கள்‌. இருபத்தைந்து பட்டி மண்டபங்‌ 
களுக்குத்‌ தலைமை வகித்து வெள்ளி விழாக்‌ கொண்டாடிய 
பெருமையும்‌ அவர்களுக்கு உண்டு. இருபத்தைந்தாவது 
பட்டி மண்டபம்‌ முடிந்ததும்‌, எல்லாத்‌ தீர்ப்புக்களை யும்‌ 
எழுதித்‌ தொகுத்து, புத்தகமாக வெளியிடவேண்டும்‌ 
அன்றும்‌ அடிக்கடி சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. அதை 
நிறைவேற்றுவதற்குள்‌ ஆண்டவன்‌ அவசரப்பட்டு 
விட்டான்‌. 


அப்பா எழுதி வைத்திருந்த தீர்ப்புக்களையே இங்கு 
தொகுத்துத்‌ தந்திருக்கிறேன்‌ நான்‌. அவர்களது கடைசி 
மூச்சும்‌ பேச்சும்‌ பட்டி மண்டபத்தைப்‌ பற்றியே இருந்த 
தால்‌, அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றுவது எனது 
கடமை என்று உணர்ந்தேன்‌. 


இந்த நூலுக்கு திரு. சா. கணேசன்‌ அவர்கள்‌ அணிந்‌ 
துரையும்‌, தீரு. எஸ்‌. மகராஜன்‌ அவர்கள்‌ மதிப்புரையும்‌ 


XX 


வழங்கியிருக்கிறார்கள்‌. எவ்வளவோ வேலைகளுக்‌ கிடையில்‌ 
என்‌ வேண்டுகோளை மதித்து, எழுதி உதவிய அவர்கள்‌ 
பேரன்புக்குத்‌ தலைவணங்குகிறேன்‌. 


அப்பாவின்‌ பட்டி மண்டப ஆர்வத்தையெல்லாம்‌ 
புரிந்துகொண்டு, தம்முடைய ஆர்வத்தையும்‌ சேர்த்துக்‌ 
குழைத்து, பல பட்டி மன்றங்களை அமைத்து இந்த தீர்ப்‌ 
புகள்‌ உருவாவதற்கு காரணமாயிருந்தவர்‌, கோவை 
நன்னெறிக்‌ கழக அன்பர்‌ திரு. பாபுராஜு அவர்கள்‌. 
அவர்களுக்கும்‌ என்‌ வணக்கம்‌ உரியது. 


குறுகிய காலத்தில்‌, இந்த நாலை அழகாக அச்சிட்டுத்‌ 
தந்த எஸ்‌. ஆர்‌. எஸ்‌. பதிப்பகத்தாருக்கு என்‌ நன்றி. 


அனுமனைப்‌ பற்றிச்‌ சொல்வார்கள்‌, ராமனுடைய புகழ்‌ 
எங்கெல்லாம்‌ பேசப்படுகிறதோ. அங்கெல்லாம்‌ அவன்‌ 
பிரசன்னமாயிருப்பதாக. கம்பனுடைய புகழ்‌ எங்கெல்லாம்‌ 
பேசப்படுகிறதோ, ரஸிகமணி டி. கே. சியின்‌ பெருமை 
எங்கெல்லாம்‌ பேசப்படுகிறதோ, சிற்பக்‌ கலையழகு எங்கெல்‌ 
லாம்‌ கொலுவிருக்கிறதோ, பட்டி மண்டபமும்‌ எங்கெல்லாம்‌ 
நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம்‌ என்‌ தந்தை பிரசன்னமா 
யிருப்பதாகவே நான்‌ உணர்கிறேன்‌. நம்புகிறேன்‌. 


அந்த நம்பிக்கையே எனக்கு எவ்வளவோ ஆறுதலைத்‌ 
தருகிறது. 


பாஸ்கர நிலையம்‌ } 


மதருஸ்‌ ராஜேஸ்வரி நடராஜன்‌ 


கம்பன்‌ அடிப்பொடி 
KAVUBAN கியா 
(SAW. GANESAN) 


இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது 


காதலா ? 
வீரமா ? 


அனைத்திந்திய தமிழ்‌ எழுத்தாளர்‌ பெரு மன்றத்தில்‌ 
ஒரு சொல்லரங்கம்‌. அந்த சொல்லரங்கத்தில்‌ எழுத்‌ 
தாளர்‌ பெருமக்கள்‌ விவாதிக்க எடுத்துக்கொண்ட 
பொருள்‌ இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது காதலா ? 
வீரமா ? என்பது. இதனால்‌, இலக்கியங்களில்‌ எல்லாம்‌ 
இந்த இரண்டு ரஸங்களே உண்டு என்று முடிவுகட்டி 
விடக்‌ கூடாதுதான்‌. சாதாரணமாக நமது உணவு வகை 
யிலே அறுசுவை “ஷட்ரஸம்‌* உண்டே. இலக்கியத்தில்‌, 
அதுவும்‌ மகா காவியங்களில்‌ ஒன்பது ரஸங்கள்‌ உண்‌ 
டென்றும்‌, வடமொழி இலக்கிய கர்த்தர்களும்‌ தமிழ்‌ 
இலக்கிய கர்த்தர்களும்‌ கூறுகின்றனர்‌. பார்க்கப்போனால்‌ 
ஒன்பது ரஸந்தானா ? ஒன்பதினாயிரம்‌ ரஸம்‌ இல்லையா 
என்றல்லவா தோன்றுகிறது ! அப்படி இருக்க, இரண்டே 
இரண்டு சுவைகளை மட்டும்‌ எடுப்பானேன்‌ ? எத்தனை 
ரஸங்கள்‌ இருந்தாலும்‌ அவற்றில்‌ தலையாய ரஸங்கள்‌ 
இரண்டே. அவைதாம்‌ காதலும்‌, வீரமும்‌. அதிலும்‌ 
தமிழில்‌ இந்த இரண்டு ரஸங்களையும்‌ அடிப்படையாகக்‌ 


2 


கொண்டுதான்‌ இலங்கியங்கள்‌ வளர்ந்திருக்கின்றன. 
நமக்குத்தான்‌ தெரியுமே, சங்க இலக்கியங்கள்‌ எல்லாம்‌ 
அகம்‌, புறம்‌ என்ற இரண்டு பாகுபாடுகளினுள்ளே 
அடங்கும்‌ என்று. தமிழருக்குத்‌ தெரிந்ததெல்லாம்‌, 
விட்டில்‌ இருந்தால்‌ காதல்‌ பண்ணவும்‌, வீட்டிற்கு 
வெளியில்‌ வந்தால்‌ போர்புரியவுந்தான்‌. அதனால்தான்‌ 
அகத்திணைப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ காதல்‌ கவிதைகளா 
கவும்‌, புறத்திணைப்‌ பாடல்கள்‌ எல்லாம்‌ வீரம்‌ செறிந்த 
வைகளாகவும்‌ இருக்கக்‌ காண்கிறோம்‌. இராமாயணமும்‌, 
பாரதமும்‌ வீரகாவியங்கள்‌ தாம்‌. அவைகளில்‌ இடை 
யிடையே காதல்‌ விரவி நிற்கக்‌ காண்கிறோம்‌. போர்க்‌ 
களத்துப்‌ பரணி பாட முனைந்த கவிஞர்களும்‌ காதல்‌ 
கவிதை பாட மறக்கவில்லை. கலிங்கத்துப்பரணி தெரி 
யாதா நமக்கு? இல்லை, நந்திக்கலம்பகம்‌ என்றாலும்‌ 
அங்கும்‌ வீரமும்‌, காதலும்‌ விரவிக்‌ கிடக்கத்தானே காண்‌ 
கிரோம்‌? மிக மிகப்‌ பழமையான இலக்கியம்‌ என்று 
கருதப்படும்‌ முத்தொள்ளாயிரத்திலும்‌ வீரமும்‌, காதலும்‌ 
சேர்ந்துதானே பரிமளிக்கின்றன ? இந்த நிலையில்தான்‌ 
இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது காதலா, வீரமா என்று 
விவாதிக்க முனைந்திருக்கின்றனர்‌ நமது எழுத்தாளர்கள்‌. 


விவாதத்தில்‌ கலந்து கொள்ளும்‌ பத்து எழுத்தாளர்களும்‌ 
நல்ல நல்ல இலக்கியம்‌ படைக்கிறவர்கள்‌. பல இலக்கி 
யங்களைக்‌ கற்றுத்‌ தெளிந்தவர்களும்‌ கூட. ஆதலால்‌ 
இவ்விவாதத்தில்‌ கலந்து விவாதித்து நமக்கெல்லாம்‌ ஒரு 
தனிவை ஏற்படுத்த வல்லவர்கள்‌. என்றாலும்‌ கட்சி 
ஒன்று ஏற்பட்டுவிட்டால்‌ தங்கள்‌ தங்கள்‌ கட்சிக்குரிய 
சான்றுகளைத்‌ தேடுவதிலும்‌, மற்றைய கட்சியின்‌ வாதங்‌ 
க முறியடிப்பதிலுமே கவனம்‌ செலுத்துகின்றனர்‌. 
எல்லோரும்‌ மிக்க திறமையோடு விவாதித்தனர்‌ என்பதை 
நான்‌ சொல்லி, அவையோர்‌ தெரிந்துகொள்ள வேண்டிய 


3 


இனி இவர்கள்‌ வாதத்தில்‌ சொல்லியவற்றைக்‌ 
கொஞ்சம்‌ தொகுத்துப்பார்க்கலாம்‌. காதல்‌ கட்சியில்‌ 
இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது காதலே என்று 
விவாதித்தார்கள்‌. 


காதல்‌ என்பது கவர்ச்சியிலே பிறப்பது. அது 
ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ ஏற்படுவதாயிருக்கலாம்‌. 
மானிடருக்கு அவர்கள்‌ பிறந்த பொன்னாட்டின்‌ மேல்‌ 
பிறந்ததாக இருக்கலாம்‌. இல்லை, தன்னைப்‌ படைத்த 
கடவுள்‌ பேரிலேயே திரும்பலாம்‌. பிரேமையே காதலுக்கு 
அடிப்படை. அது உயிரினங்கள்‌ எல்லாவற்றிற்குமே 
பொதுவான நியதி. காதல்‌ இல்லாவிட்டால்‌ வாழ்வு 
இல்லை, இன்பம்‌ இல்லை. ஏன்‌ கவிதை இல்லை-காவியம்‌ 
இல்லை, கலையுமே உருவாவதில்லை. காளிதாஸனது 
“சாகுந்தலம்‌? ஒரு காதல்‌ நாடகம்‌. சிருங்காரச்‌ சுவை 
மிகுந்தது. வடமொழிக்‌ காவியம்‌, நாடகம்‌ முதலிய இலக்‌ 
கியங்களுக்கெல்லாம்‌ அடிப்படை காதலே. ஏன்‌-வட 
மொழி இலக்கியம்‌ என்று மட்டும்‌ குறிப்பிடுவானேன்‌ ? 
ஆங்கில இலக்கியம்‌ அத்தனையும்‌ காதல்‌ வாழ்வைச்‌ 
சொல்வது தானே ? ரோமியோ-ஜுலியட்‌, அந்தோணி- 
கிளியபாட்ரா முதலிய ஷேக்ஸ்பியர்‌ நாடகங்கள்‌ எல்லாம்‌ 
காதல்‌ இலக்கியங்கள்தாமே. பாரசீகத்து அமர இலக்‌ 
கியங்களான லைலாமஜ்னு, அனார்க்கலி முதலிய கதை 
களும்‌ காதலைத்‌ தானே கூறுகின்றன. அவ்வளவு தூரம்‌ 
எல்லாம்‌ போவானேன்‌ ? தமிழில்‌ எழுந்த ஐம்பெருங்‌ 
காப்பியங்களில்‌ சிறந்ததான சிலப்பதிகாரத்தில்‌ கோவலன்‌ 
கண்ணகி மணம்‌ முடித்து மனையறம்‌ புகுந்ததும்‌ அவர்கள்‌ 
உள்ளத்தில்‌ நிறைந்திருந்த காதலைத்தான்‌ எப்படி. 
யெல்லாம்‌ சொல்கிறார்‌ இளங்கோவடிகள்‌ ! 


மாசறு பொன்னே, வலம்புரி முத்தே, 
காசறு விரையே, கரும்பே தேனே 


4 


அகும்‌ பெறல்‌ பாவாய்‌ ! ஆருயிர்‌ மருந்தே! 
பெருங்குடி வணிகன்‌ பெரு மட மகளே ! 

மலையிடைப்‌ பிறவா மணியே என்கோ ? 
அலையிடைப்‌ பிறவா அமிழ்தே என்கோ ? 

யாழிடைப்‌ பிறவா இசையே என்கோ? 
தாழிருங்‌ கூந்தல்‌ தையால்‌ நின்னை-- 


என்று கோவலன்‌, கண்ணகியின்‌ நலம்‌ புனைந்துரைக்கும்‌ 
போது, காதல்‌ கவிதை அல்லவா பாடுகிறான்‌ ? கம்பனது 
காவியமான இராமாயணத்திற்கு ஆக்கம்‌ தருவதே ராமன்‌ 
சீதை காதல்‌ தானே? மிதிலை நகரின்‌ கன்னி மாடத்து 
மேடை மீது நிற்கும்‌ சீதையை, தெரு வீதியிலே முனிவர்‌ 
முன்செல்லத்‌, தம்பி பின்வரக்‌ கண்ட ராமன்‌ பார்க்கிறான்‌. 
சீதையும்‌ பார்க்கிறாள்‌. இருவரும்‌ ஒருவரையொருவர்‌ 
காதலிக்கின்றனர்‌. இருவரும்‌ மாறிப்புக்கு இதயம்‌ எய்‌ 


எண்ணரும்‌ நலத்தினாள்‌ இனைய நின்றுழி 
கண்ணொடுகண்‌ இணை கவ்வி ஒன்றையொன்று 

உண்ணவும்‌ நிலைபெறாது உணர்வும்‌ ஒன்‌ றிட 
அண்ணலும்‌ நோக்கினான்‌ அவளும்‌ நோக்கினாள்‌. 


என்பதிலே இருவரும்‌ காதல்‌ வயத்தராய்‌ நின்ற காட்சி 
யைத்தானே வர்ணிக்கிறான்‌ கம்பன்‌. இக்காதல்‌ வளர்‌ 
கிறது. பின்னர்‌ தண்டகாரண்யத்திலே இராவணன்‌ தன்‌ 
காதலியாம்‌ சீதையைக்‌ கவர்ந்து செல்ல அந்த இராவணன்‌ 
மீது படைகொடு சென்று அவனை வென்று சீதையை 
மீட்கவேண்டியிருக்கிறது. இராவண வதத்திற்கு ராமன்‌ 
வீரம்‌ துணை நின்றிருக்கிறது என்றால்‌ அந்த வீரத்தை 
சதக, சீதையின்‌ காதல்‌ அல்லவா ஆக்கம்‌ தந்திருக்‌ 
கிறது? 


மேலும்‌ காதல்‌ பேசுகிறது என்றால்‌, கடவுளே பேசு 
கின்றார்‌ என்றுதான்‌ பொருள்‌. வானுலகமே காதல்‌ 


5 


கவிதையில்‌ சொக்கி நின்றுவிடாதா என்ன? ஷேக்ஸ்பியர்‌ 
என்ற கவிஞன்‌ கூறுகிறானே 

And when love speaks the voice of all the Gods 

Makes heaven drowsy with the harmony 
என்று. இன்னும்‌ ஒரு மேல்‌ நாட்டு அறிஞன்‌ சொல்கிறான்‌ 
வீரனைக்‌ கண்டு அஞ்சித்‌ தலைவணங்கலாம்‌. அறிவாளி 
யைக்கண்டு மரியாதை செலுத்தலாம்‌. ஆனால்‌ காதலன்‌ 
ஒருவனே அன்பை வளர்க்கிறான்‌ என்று, 


The conqueror is regarded with awe 
The wiseman commands our respect 
It is only the lover that wins our affection 


என்பதுதானே அவனுடைய சித்தாந்தம்‌. இதனால்‌ 
இருவரை ஒன்று சேர்ப்பது காதல்‌. ஒருவரை ஒருவரிட 
மிருந்து பிரிப்பது வீரம்‌. அன்பை வளர்ப்பது காதல்‌. 
பகைமையை உருவாக்குவது வீரம்‌. 

Love is born of love. 

Valour of envy and hatred. 
இந்த நிலையில்‌ மக்களுக்கெல்லாம்‌ இன்பத்தை வாரி 
வழங்கும்‌ இலக்கியத்திற்கு வீரத்தால்‌ ஆக்கம்‌ தர 
முடியுமா? முடியாதே. காதல்‌ தான்‌ ஆக்கம்‌ தருதல்‌ 
கூடும்‌. ஆதலால்‌ இலக்கியத்திற்கு ஆக்கம்‌ தருவது 
காதலே என்பது ஒரு கட்சியார்‌ வாதம்‌. 

வீரத்தின்‌ கட்சியில்‌ நின்று பேசியவர்களும்‌ சளைக்க 
வில்லைதான்‌. அவர்களும்‌ பல பல சான்றுகளைக்‌ காட்டினார்‌ 
கள்‌. ராமர்‌ சீதை காதல்‌ ஆதி காவியமாகிய வால்மீகி 
இராமாயணத்தில்‌ இல்லை. ஏதோ கொஞ்சம்‌ சுவை 
யுடையதாக்கிக்‌ கொள்ளத்தானே வீர காவியமான 
இராமாயணத்திலே அதைச்‌ சேர்த்திருக்கிறான்‌ கம்பன்‌. 
ராமனது வீரமும்‌, இராவணனது வீரமும்‌, போரிடா 


6 


விட்டால்‌ இராமாயணமே ஏது ? ராமனுடன்‌ போரிட்டால்‌ 
வெல்லமுடியாது தோற்றுப்‌ போவாய்‌ என்று இந்திரசித்து 
தன்‌ தந்தையாம்‌ இராவணனிடம்‌ சொன்னபோது . 


வென்றிலன்‌ என்ற போதும்‌ 
வேதம்‌ உள்ளளவும்‌ யானும்‌ 
நின்றுளன்‌ அன்றோ அவ்‌ 
இராமன்‌ பேர்‌ நிற்குமாயின்‌ 
பொன்றுதல்‌ ஒரு காலத்தும்‌ 
தவீறுமோ பொதுமைத்தன்றோ 
இன்றுளார்‌ நாளை மாள்வார்‌ 
புகழுக்கு இறுதி உண்டோ 
என்றல்லவா பேசுகிறான்‌ இராவணன்‌. போர்க்களத்திலே 
ராமன்‌ ஏவிய கணையினால்‌ உயிரிழந்து கிடக்கும்‌ இராவ 
ணனைக்‌ கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பன்‌ எப்படிப்‌ பாடுகிறான்‌ 
என்றுதான்‌ பாருங்களேன்‌. 


வெம்மடங்கல்‌ வெகுண்டனைய சினம்‌ அடங்க 
மனம்‌ அடங்க வினையம்‌ வீய 

தெம்மடங்க பொரு தடக்கைச்‌ செயல்‌ அடங்க 
மயல்‌ அடங்க ஆற்றல்‌ தேய 

தம்மடங்கு முனிவரையும்‌ தலைஅடங்கா 
நிலை அடங்கச்‌ சாய்த்த நாளின்‌ 

மும்மடங்கு பொலிந்தன அம்‌ முறை துறந்தான்‌ 
உயிர்‌ துறந்த முகங்கள்‌ அம்மா ! 


என்றுகானே இராவணன்‌ வீரம்‌ பாராட்டப்படுகிறது. 
இன்னும்‌ மெலியும்‌ இடை, தடிக்கும்‌ முலை, வேயிளந்‌ 
தோள்‌, சேயரிக்‌ கண்‌ வென்றி மாதர்‌ வலிய நெடும்‌ 
புலவியினும்‌ வணங்காத மகுட நிறை வயங்குகின்றவன்‌ 
ஆயிற்றே அவன்‌. இம்மட்டோ, இரணியன்‌ வெகுண்‌ 
உமுவெதைச்‌ சித்திரிக்கின்ற போதும்‌ கூட, 


7 


கோரிது நீயும்‌ காண கிளர்ந்த கோளரியன்‌ 
தாளொடு தோளும்‌ நீக்கி உன்னையும்‌ துணித்து பின்னர்‌ 
வாளினைத்தொழுவதல்லால்‌ வணங்குதல்‌ மகளிர்‌ ஊடல்‌ 
நாளினும்‌ உளதோ என்றான்‌ 
அண்டங்கள்‌ நடுங்க நக்காண்‌. 


என்றுதானே வீரத்தைப்‌ பாராட்டுகிறான்‌ ? இத்தனையும்‌ 
இராம கதைக்கு ஆக்கம்‌ தரவில்லையா என்ன ? இன்னும்‌, 
மகாபாரதம்‌ முழுவதும்‌ வீர காவியந்தானே ? காவிய 
நாயகன்‌ வீர புருஷனாக இல்லாவிட்டால்‌ அந்த இலக்‌ 
கியம்‌ ஆக்கம்‌ பெறுவது ஏது? வீரம்‌ என்ற ஒரு உணர்ச்‌ 
சியை உருவாக்காவிட்டால்‌ இலக்கியம்‌ ஆக்கமே பெருது 
என்பது எதிர்க்கட்சியினர்‌ வாதம்‌. 


இந்த விவாதத்தில்‌ தீர்ப்புக்‌ கூறுவது எளிதான 
காரியம்‌ அன்று. இலக்கியத்தின்‌ வளத்துக்கு காதலும்‌, 
வீரமும்‌ உரம்‌ கொடுக்கின்றன, என்பதை மறுத்தல்‌ இய 
லாது. உலக இலக்கியத்தையெல்லாம்‌ சான்று காட்ட 
வேண்டியதில்லை. தமிழ்‌ எழுத்தாளர்‌ பெருமன்றத்தில்‌ 
நடக்கும்‌ இந்த விவாதத்தில்‌ தமிழ்‌ இலக்கியங்களையே 
சான்றாக எடுத்துக்கொண்டால்‌ போதும்‌. பண்டைய சங்க 
இலக்கியங்களைக்‌ கூர்ந்து நோக்கினால்‌ தமிழர்‌ வாழ்வில்‌ 
காதல்‌ எவ்வளவு இடம்‌ பெற்றிருக்கிறதோ, அதற்குக்‌ 
கொஞ்சமும்‌ குறையாமல்‌ வீரமும்‌ இடம்‌ பெற்றிருக்கிறது 
என்று காண்போம்‌. ஆம்‌, அகநானூறு முழுவதும்‌ தமிழன்‌ 
காதல்‌ வாழ்வு பேசப்பட்டால்‌, புறநானூறு முழுவதும்‌ 
தமிழன்‌ வீரம்‌ பேசப்படுகிறது. வாழ்க்கையைப்‌ பிரதி 
பலிப்பதுதான்‌ இலக்கியம்‌ என்றால்‌ தமிழிலக்கியத்தில்‌ 
காதலும்‌, வீரமூம்‌ சம அளவிலேயே இடம்‌ பெற்றிருக்‌ 
கின்றன எனலாம்‌. இவை ஒவ்வொன்றும்‌ தனித்து நின்று 
ஆக்கம்‌ தந்ததாக இலக்கிய வரலாறு கூறவில்லை. ஆத 
லால்‌, ஒரு நாணயத்தின்‌ இருபுறம்‌ போலவே இலக்கியத்‌ 


8 


திற்குக்‌ காதலும்‌, வீரமும்‌, ஆக்கந்தந்திருக்கின்றன என்று 
கொள்ளலாம்‌. இப்படிக்‌ கூறுவதற்கு ஏன்‌ ஒரு சொல்‌ 
லரங்கம்‌, ஏன்‌ ஒரு பட்டிமன்றம்‌ என்று நீங்கள்‌ முணு 
முணுப்பது கேட்கிறது. விவாதத்தின்‌ தலைப்பு எப்படி 
இருத்தல்‌ ப பல்லியம்‌ இலக்கியத்திற்கு மிகுந்த 
ஆக்கம்‌ தருவது எது ? காதலா ? வீரமா ? என்றிருக்க 
வேண்டும்‌. அப்படி இருந்தால்தான்‌ இவ்விவாதத்திற்குத்‌ 
தீர்ப்புக்‌ கூற முடியும்‌. அது கூட என்‌ கல்வி அறிவின்‌ 
துணைகொண்டோ., அல்லது ஆற்றலின்‌ துணைகொண்டோ 
சொல்ல முடியும்‌ என்று தோன்றவில்லை. எழுத்தாளர்‌ 
களுக்கெல்லாம்‌ நல்ல ஆதர்சமாக நிற்பவன்‌ பாரதியா 
யிற்றே? அவன்‌ தானே இந்த எழுதுகோல்‌ தெய்வம்‌, 
எழுத்தும்‌ தெய்வம்‌ என்று எழுத்தாளர்களுக்கு வணக்கம்‌ 
செலுத்தி இருக்கிறான்‌. ஆதலால்‌, அவனையே நாடுவேன்‌ 
நான்‌. சொல்கிறான்‌ அவன்‌ 


காதலிலே கருத்து ஒன்றிக்‌ கலந்துவிட்டால்‌ 

கனமான மன்னவர்‌ போர்‌ எண்ணுவாரோ ? 
மாதருடன்‌ மனம்‌ ஒன்றி மயங்கி விட்டால்‌ 

மத்திரிமார்‌ போர்த்தொழிலில்‌ மனங்‌ கொள்வாரோ? 


உண்மைதானே ? நம்‌ இந்திய நாட்டின்‌ எல்லையில்‌ 
தொல்லை தரும்‌ சீனனுக்குக்‌ காதல்‌ உணர்விருந்தால்‌, 
இந்த எல்லைப்போரில்‌ இறங்கி இருப்பானா ? யாரோடும்‌ 
பகை கொள்ளலன்‌ என்றபின்‌ போர்‌ ஒடுங்கும்‌, புகழ்‌ 
ஓடுங்காது என்றானே கம்பன்‌. மேலும்‌, “யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌ என்ற கொள்கை காதலை வளர்க்குமே 
தவிர, வீரத்தை வளர்க்காதே. இப்படி மலர்ந்த வாழ்வை 
வல்‌ தமிழ்‌ மக்களது இலக்கியத்திற்கு மிகவும்‌ ஆக்கம்‌ 

ஈவது எதுவாக இருத்தல்‌ கூடும்‌ ? பாடுகிறானே பாரதி 
லும்‌; 


9 


காதலினால்‌ மானுடர்க்கு கலவி உண்டாம்‌ 
கலவியினால்‌ மானுடர்க்கு கவலை தீரும்‌ 
காதலினால்‌ மானுடர்க்கு கவிதை உண்டாம்‌ 
ஆதலினால்‌ காதல்‌ செய்வீர்‌ உலகத்தீரே 
அஃதன்றோ இவ்வுலகத்தலைமை இன்பம்‌ 
காதலினால்‌ சாகாமல்‌ இருத்தல்‌ கூடும்‌ 
கவலைபோம்‌ அதனாலே மரணம்‌ பொய்யாம்‌ 


என்று. ““பாரதியாரே சரி! காதலினால்‌ கவிதை உண்டாம்‌ 
அஃதன்ர தலைமை இன்பம்‌ என்று மட்டும்‌ கூறியிருக்‌ 
கின்றீரே இன்றைய பட்டிமன்றத்திற்கு எடுத்துக்கொண்ட 
வீரத்தைப்பற்றி ஒன்றுமே சொல்ல வில்லையே,?? என்று 
கேட்டேன்‌ அவரிடம்‌. அதற்கு அவர்‌, “அது தெரியாதா 
தம்பி! வீரத்தை வளர்ப்பதே காதல்தானே; சொல்லப்‌ 
போனால்‌, வீரத்திற்கே ஆக்கம்‌ தருவது காதல்தான்‌ 
நான்தான்‌ பாடியிருக்கிறேனே 


காற்றிலே றி விண்ணையும்‌ சாடுவோம்‌ 
காதற்‌ பெண்கள்‌ கடைக்கண்‌ பணியிலே 
என்று. இது போதாதா 2 என்றார்‌ அவர்‌. 
உண்மை. வீரத்தை வளர்ப்பதே காதல்தான்‌. ஆத 
லால்‌ இலக்கியத்திற்கு மிகவும்‌ ஆக்கம்‌ தருவது காதலே 


என்று தீர்ப்புக்‌ கூறுவதில்‌ ஒரு சிறிதும்‌ சிரமம்‌ இல்லை 
எனக்கு. 


தம்பியரிற்‌ சிறந்தவன்‌ யார்‌ ? 


இராமன்‌ தம்பி பரதனா ? 
வாலி தம்பி சுக்ரீவனா ? 
இராவணன்‌ தம்பி விபீஷணனா ? 


கம்பன்‌ காவியமான இராமாயணம்‌ பல பட்டிமன்றங்‌ 
களுக்குப்‌ பொருள்‌ தந்து உதவுகிறது. இன்று விவாதத்‌ 
திற்கு எடுத்துக்‌ கொண்ட பொருள்‌ தம்பியரில்‌ சிறந்தவன்‌ 
யார்‌? ஆதிகாவியமான வான்மீகரது இராமாயணம்‌ எப்படி 
இருக்கிறதோ, கவிச்சக்கரவர்த்தி கம்பனது இராமாயணம்‌ 
சகோதரத்வம்‌ என்னும்‌ அரிய பண்பை விளக்க எழுந்த 
காவியமாகவே காணப்படுகிறது. அதில்தான்‌ எத்தனை 
எத்தனை அண்ணன்‌ தம்பியர்‌ ? காவிய நாயகனான ராம 
னுக்கு உடன்பிறந்த தம்பியர்‌ மூவர்‌. என்றால்‌, உடன்‌ 
பிறவாத்‌ தம்பியர்‌ மூவர்‌. எனவே ஆறு தம்பியர்‌ என்று 
கணக்கு. இன்னும்‌ கிஷ்கிந்தையீல்‌ வாலிக்கு ஒரு தம்பி 
என்றால்‌ இலங்கையில்‌ இராவணனுக்கு இரண்டு தம்பியர்‌. 


11 


இந்திரஜித்தனுக்கு வேறே இரண்டு மூன்று தம்பியர்‌. 
இப்படி ஒரே தம்பியர்‌ கூட்டமாகவே காவியம்‌ 
வளர்ந்திருக்கிறது. அனைத்துலக மனிதனை நோக்கி, 
நமது கவிஞர்‌ ரவீந்திரநாத தாகூர்‌ இன்று நடந்தால்‌... 
அன்றே கம்பன்‌ அனைத்துலக சகோதரத்வத்தை நோக்கி 
நடந்திருக்கிறான்‌. இன்னும்‌ ஒரு சிறப்பு என்னவென்றால்‌, 
ஒரு தம்பி அண்ணனிடம்‌, எப்படி நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்பதற்குச்‌ சிறந்த உதாரணமாக இருந்தால்‌, 
ஒரு சில தம்பியர்‌, எப்படி இருக்கக்‌ கூடாது என்பதற்குமே 
எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள்‌ . இத்தகைய ஒரு அரிய 
காவியத்திலே இன்று மூன்று தம்பியரின்‌ தராதரத்தினை 
நிர்ணயித்து முடிவு காண வேண்டியிருக்கிறது. 


இவ்‌ விவாதத்தை இன்று துவக்கி வைத்த அன்பர்‌ 
இந்த விவாதத்தின்‌ தலைப்பை எத்தனை கோணங்களி 
லீருந்து பார்க்கலாம்‌ என்று குறிப்பிட்டார்‌. குறித்த 
தம்பியர்‌ மூவரில்‌ சிறந்த தம்பி யார்‌ என்று பார்க்கலாம்‌. 
இல்லை, தம்பியாக அமைந்த இம்‌ மூவரில்‌ சிறந்த பண்புகள்‌ 
நிறைந்தவர்‌ யாரென்றும்‌ பார்க்கலாம்‌. இன்னும்‌ காவிய 
நாயகனான ராமனுக்கு உற்ற துணைவர்களாக இருந்து, 
அவன்‌ காரியம்‌ யாவினும்‌ கைகொடுத்து நின்று அதில்‌ 
சிறப்புற்றவர்‌ யார்‌ என்றும்‌ பார்க்கலாம்‌ என்றார்‌. சரி, 
இத்தனை கோணங்களிலுமே நின்று பார்த்து இந்த மூவ 
ரையும்‌ எடைபோட்டு விடலாம்‌. முதலில்‌ இவர்களது 
தன்மைகளை எல்லாம்‌ கவிச்சக்கரவர்த்தி எப்படி விளக்கு 
கிறான்‌ என்று பார்த்துவிடுவோம்‌. 


பரதன்‌ ராமனது தம்பி. இருவரும்‌ ஒரே தாய்‌ 
வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌ அல்லர்‌. ஒரு தந்தைக்கு இரண்டு 
தாயரிடம்‌ பிறந்த சகோதரர்கள்‌ ராமனும்‌, பரதனும்‌. 
முதன்முதல்‌ பரதனை நமக்கு அறிமுகப்படுத்துகிற 
கவிஞன்‌ , 


12 


தள்ளரிய பெருநீதித்‌ 

தனியாறு புகமண்டும்‌ 
பள்ளம்‌ எனும்‌ தகையானை 

பரதன்‌ எனும்‌ பெயரானை 
எள்ளரிய குணத்தாலும்‌ 

எழிலாலும்‌ இவ்விருந்த 
வள்ளலையே அனையானைக்‌ 

கேகயர்‌ கோன்மகள்‌ பயந்தனள்‌. 


என்று பாடுகின்றான்‌. ஆம்‌, கோசிக முனிவர்‌ ராமனது 
குலமுறை கிளத்தும்போது, பரதனைப்பற்றி ஜனகரிடம்‌ 
பேசுகிறார்‌. உடல்‌ அழகாலும்‌, உள்ளப்‌ பண்பாலும்‌ 
ராமனையே ஓத்திருப்பவன்‌ பரதன்‌ என்பது முதல்‌ 
அறிமுகம்‌. பின்னர்‌ பரதன்‌ தனது குணத்தாலும்‌, தியாகத்‌ 
தாலும்‌ வளர்ந்துகொண்டே போகிறான்‌ கவிஞன்‌ சிந்‌ 
தனையில்‌. இப்படி வளர்ந்த பரதனையே பிறகு கங்கை 
வேடனாகிய குகனால்‌ ஆயீரம்‌ ராமர்‌ நின்கேள்‌ ஆவரோ ? 
என்றும்‌, கடைசியில்‌, ராமனது தாயாம்‌ கோசலையின்‌ 
வாயாலேயே ட்‌ 


எண்ணில்‌ கோடி இராமர்கள்‌ என்னினும்‌ 
அண்ணல்‌ உன்‌ அருளுக்கு அருகாவரோ 


என்றும்‌ உயர்த்தியே விடுகிறான்‌. ஆம்‌, முன்னமேயே 
கோசலையாம்‌ மாற்றாந்தாயாலேயே ₹₹*நிறை குணத்தவன்‌, 
நின்னினும்‌ நல்லன்‌? என்று பாராட்டப்‌ பெறும்பேறு 
பெற்றவன்‌ ஆயீற்றே ? இந்தப்‌ பரதன்‌ தனது அண்ணனை 
எப்படி மதிக்கிறன்‌ என்பதை, ராமன்‌ காடு சென்றபின்‌, 
கேகய நாட்டிலிருந்து திரும்பியவுடன்‌, கேகயர்‌ கோமகள்‌ 
இழைத்த கைதவத்தை அறியாத நிலையில்‌ அவன்‌ 
பேசும்‌ பேச்சிலேயே தெரியலாம்‌. 


எந்தையும்‌, யாயும்‌ எம்பிரானும்‌, எம்முனும்‌ 
அந்தமில்‌ பெருங்‌ குணத்து ராமன்‌ 


18 


என்று கூறி தன்‌ தமையனே தனக்குத்‌ தந்தை, தாய்‌, குரு; 
தெய்வம்‌ எல்லாம்‌ என்று கருதுபவனாக அமைந்திருக்கிறான்‌ 
அவன்‌ என்று காட்டுகிறான்‌ கம்பன்‌. பின்னர்‌, தன்தாய்‌ 
செய்த சூழ்ச்சியினால்தான்‌ தமையன்‌ காடு சென்றான்‌, 
தந்தை இறந்தான்‌ என்று அறிந்தபோது தன்‌ தாயின்மேல்‌: 
வெகுண்டு எழுகிறான்‌. “நீ என்‌ தாயில்லை, “பழிவளர்த்‌ 
தவள்‌, என்றெல்லாம்‌ திட்டுகிறான்‌. அவளது ஆயுளை 
முடிக்காமல்‌ தான்‌ இருந்தால்‌, அது அவள்‌ தாய்‌ 
, என்பதினால்‌ அல்ல, தன்‌ தமையன்‌ கோபித்துக்‌ கொள்‌ 
வானே என்பதினால்தான்‌ என்றும்‌ கூறுகிறான்‌. இப்படித்‌ 
தாய்‌ வரங்கொள்ள, தந்தை உதவிய ராஜ்யத்தை ஏற்க: 
மறுத்து, ராமன்‌ சென்ற காட்டிற்கே தானும்‌ சென்று 
ராமனே திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள 
வேண்டுகிறான்‌. தர்ம நியாயங்களை எடுத்துக்கூறி ராமன்‌ 
அவ்விதம்‌ வர மறுத்தபோது அவனது பாதுகைகளை 
வாங்கிவந்து நகர்க்கு வெளிப்புறத்தில்‌ நந்திக்கிராமத்தி 
லேயே தங்கி இருக்கிறான்‌. பாதுகைகளுக்கே பட்டாபி 
ஷேகம்‌ நடத்தி, தான்‌ ராமனின்‌ பிரதிநிதியாக இருந்தே 
ராஜ்யாதிகாரம்‌ பண்ணுகிறான்‌. பதினான்கு வருஷங்கள்‌ 
கழிந்தும்‌ ராமன்‌ வரக்‌ காலந்தாழ்த்துவது கண்டு, எரி 
வளர்த்து அதில்‌ பாய்ந்து உயிர்‌ துறக்கவும்‌ துணிந்து விடு 
கிறான்‌. இத்தகைய தம்பியாகிய பரதன்‌, ராமனிடத்து 
எவ்வளவு அன்புடையவனாக இருக்க வேண்டும்‌ ? 
எவ்வளவு சிறந்த பண்புகள்‌ நிறைந்தவனாக இருக்க 
வேண்டும்‌ 2 


வாலியின்‌ தம்பியாகிய சுக்ரீவனோ, உணர்வு சென்‌ 
றுழிச்‌ செல்லும்‌ ஒழுக்கம்‌ உடைய குரங்கினத்‌ தலைவனாக 
இருக்கிறான்‌. பிலத்துக்குள்‌ சென்ற அண்ணன்‌ வர 
வில்லை என்றும்‌, அங்கிருந்து உதிரம்‌ பெருகுகின்றது 
என்றும்‌ அறிந்தபோது பிலத்தின்‌ வாயிலயே அடைத்‌ 
துவிட்டு கிஷ்கிந்தைக்குத்‌ திரும்பிவிடுகிறான்‌. மந்திரி 


௦5 .. 


பிரதானிகள்‌ வேண்டிக்கொண்டபடி மகுடத்தையும்‌ சூடிக்‌ 
கொள்கிறான்‌. பிலத்திலிருந்து தமையன்‌ வெளிவந்ததும்‌ 
ராஜ்யத்தைக்‌ கொடுத்துவிடத்‌ தயாராக இருக்கிறான்‌. 
ஆனால்‌, வாலியோ தம்பிமேல்‌ சீறி அவனை நாட்டை 
விட்டுத்‌ துரத்திவிடுவதுடன்‌ அவன்‌ மனைவியையும்‌ 
அபகரித்துக்‌ கொள்கிறான்‌. இந்த விவரங்களை அனுமன்‌ 
மூலம்‌ ராமன்‌ அறிகிருன்‌ . 


உரிமை என்று இவர்க்கு 
உரிய தார மாம்‌ 

அரு மருந்தையும்‌ அவன்‌ 
விரும்‌ பினன்‌ 

இருமையும்‌ துறந்து 
இவன்‌ இருந்தனன்‌. 


என்று அனுமன்‌ சொன்னதும்‌ ராமன்‌ சுக்ரீவனைத்‌ தன்‌ 
தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான்‌ . “உன்னைச்‌ செற்றார்‌ 
என்னைச்‌ செற்றார்‌, உன்னோடு உற்ருர்‌ எனக்கும்‌ உற்றார்‌? 
என்றே உறவு கொண்டாடுகிறான்‌ . வாலியைப்‌ போருக்கு 
அழைக்கச்‌ சொல்கிறான்‌. வாலியும்‌ சுக்ரீவனும்‌ போரிடும்‌ 
பொழுது மறைந்து நின்று வாலியை வீழ்த்தி விடுகிறான்‌ . 
இந்த சுக்ரீவன்‌ ராமனது துணைவலியால்‌ கிஷ்கிந்தையில்‌ 
முடிசூட்டிக்கொண்டு வாழ்கிறான்‌. அப்படி வாழும்போது 
கார்காலம்‌ குறுக்கிடுகிறது. ராமன்‌ செய்த நன்றியை 
மறந்துவிடுகிறான்‌. நட்பினையும்‌ துறந்து விடுகிறான்‌. 
பின்னர்‌ இலக்குவன்‌ வெகுண்டெழுந்தபோது , ஓடிவந்து 
ராமன்‌ திருவடி பணிகிறான்‌ . தன்பிழை பொறுக்க வேண்டு 
கிறான்‌. சீதையை தேட வானர வீரர்களை அனுப்புகிறான்‌ . 
அதன்‌ பின்‌ படையெடுத்து இராவணணோடு போர்‌ செய்யும்‌ 
போது, பலவகையிலும்‌ ராமனுக்குத்‌ துணை நின்று, ராமன்‌ 
வெற்றிபெற உதவுகிறான்‌. இதுதான்‌ சுக்ரீவன்‌ வரலாறு. 


கம்பன்‌ அடிப்பொடி 

15 KAMBAN ADIPPODI 

(SAW, GANESAN) 
இராவணன்‌ தம்பி விபீஷணனோ தன்‌ தமையனிடம்‌ 
அளவற்ற அன்புடையவனாக வாழ்கிறான்‌. ஆனால்‌, 
அவன்‌ தவறு செய்து அதனால்‌ பழி எய்துகிறான்‌ என்ற 
போது இடித்துரைக்கத்‌ தவறவில்லை. தான்‌ ஏன்‌ அப்படி 

சொல்கிறான்‌ என்பதையும்‌ அவனே கூறுகிறான்‌. 


எந்தை நீ, யாயும்‌ நீ, எம்முன்‌ நீ, தவ 
வந்தனைத்‌ தெய்வம்‌ நீ, மற்றும்‌ முற்றும்‌ நீ 
இந்திரப்‌ பெரும்‌ பதம்‌ இழக்கின்றாய்‌ என 
நொறந்தனன்‌ ஆதலின்‌ நுவல்வதாயினேன்‌ 


என்று தன்‌ அன்பினை வெளிப்படையாகவே உரைக்கிருன்‌ 
ஆனால்‌ ,இராவணனோ விபீஷணன்‌ சொன்னதையெல்லாம்‌ 


எபிச்சர்‌ சொல்லிய சொல்லினை? 


என்று உதறிவிடுகிற போதும்‌ இரணியன்‌ கதையையே 
எடுத்துச்‌ சொல்கிறான்‌. அதையும்‌ ஏற்காது தான்‌ நினைத்த 
வழியே நடக்கும்‌ அண்ணனைத்திருத்துதல்‌ இனி இயலாது 
என்று காண்கிறான்‌. தன்முன்‌ நில்லாதே என்று- 
இராவணன்‌ அவனை விரட்டிய பின்தான்‌, விபீஷணன்‌ 
ராமனிடம்‌ சென்று அவனை அடைக்கலம்‌ அடைகிறான்‌. 
அவன்‌ விரும்பியது இலங்கை அரசை அல்ல. வீட்டரசை 
விரும்பியே ராமனைச்‌ சரண்‌ அடைகிறான்‌. பின்னர்‌ 
நடந்த போரில்‌ இராவணனும்‌, அவனைச்‌ சேர்ந்தவர்களும்‌ 
செய்யும்‌ மாய மந்திரங்களை எல்லாம்‌ ராமனுக்கு எடுத்துக்‌ 
காட்டி அவன்‌ போரில்‌ வெற்றி பெறப்‌ பலவகையிலும்‌ 
உதவுகிறான்‌. இந்திரசித்தனை இலக்குவன்‌ முடித்ததும்‌ 
“இது வீடணன்‌ தந்த வெற்றி? என்றே ராமன்‌ பாராட்டு 
கிறான்‌. இராவணவதம்‌ முடியும்வரை வீபீஷணன்‌ 
ராமனுக்குப்‌ பக்க பலமாகவே நின்‌ றிருக்கிறான்‌ . சாதியால்‌ 
வந்த சிறுநெறியை, உடன்பிறப்பால்‌ ஏற்படும்‌ பாசத்தை 
எல்லாம்‌ உதறத்தெரிந்து நீதியால்‌ வந்த நெடுந்‌ தரும 


18 


நெறியில்‌ நிற்க முனைந்தவன்‌ என்று கம்பன்‌ பாராட்டு 
கிறான்‌. இவன்‌ மேதாவிகளுக்கு எல்லாம்‌ மேலான வன்‌ 
என்றே பாராட்டப்படுகிறான்‌. 


இப்படித்‌ தம்பியர்‌ மூவரும்‌ சிறந்து நிற்கிறார்கள்‌ 
காவியத்தில்‌. இன்று இவ்விவாதத்தில்‌ கலந்துகொண்ட 
அன்பர்கள்‌ பொதுவாகச்‌ சிறந்த தம்பியாகப்‌ பரதனும்‌, 
சிறந்த பண்புள்ளவனாக விபீஷணனும்‌, ராமனுக்கு உற்ற 
சிறந்த துணைவனாக சுக்ரீவனும்‌, இலங்குகின்றார்கள்‌ 
என்றே விவரித்தனர்‌. பரதனையும்‌, விபீஷணனையும்‌ பற்றி 
அவர்கள்‌ சொன்னது எனக்கு உடன்பாடே. ஆனால்‌. 
சுக்ரீவன்‌ இருக்கிறானே, அவன்‌ ராமனுக்குத்‌ துணையிருந்து 
சிறப்புப்பெற்றான்‌ என்றால்‌, அவனை விடச்‌ சிறப்பாகவே 
துணை நின்றிருக்கிறான்‌ விபீஷணன்‌ என்றே சொல்லத்‌ 
தோன்றுகிறது. விபீஷணன்‌ இல்லாவிட்டால்‌ ராமனால்‌ 
இராவணவதத்தை முடித்திருக்க இயலுமோ என்னவோ 
என்று கூட ஐயம்‌ தோன்றுகிறது. சுக்ரீவன்‌ ராமனுக்குத்‌ 
துணை நின்று எவ்வளவோ சிறப்புப்‌ பெற்றான்‌ என்றாலும்‌ 
ராமன்‌ துணை கொண்டு தன்‌ அண்ணனைக்‌ கொல்வதற்கு 
அடிகோலீனான்‌ என்பதொன்றே அவனைக்‌ கீழ்மகன்‌ ஆக்கி 
விடுகிறது. ஆதலால்‌, அவன்‌ சிறந்த தம்பியாக இருத்தல்‌ 
முடியாது. எப்போது ராமன்‌ செய்த சேவையைக்‌ கூட 
மறந்து ராஜ்ய வாழ்விலும்‌, காமக்‌ களியாட்டங்களிலும்‌ 
மயங்கி விடுகிறானோ, அப்பொழுது அவனைச்‌ சிறந்த பண்பு 
கள்‌ நிறைந்தவன்‌ என்றும்‌ சொல்ல இயலாது. ஆதலால்‌, 
முதலில்‌ விவாதத்திலிருந்து இவனை நீக்கி விடலாம்‌. 


ரி இருப்பவர்‌, பரதனும்‌, விபீஷணனுமே. விபீ 
ஷணன்‌ சிறந்த குணவான்‌, சிறந்த சத்யாக்கிரஹிதான்‌, 
என்றாலும்‌ அவன்‌ சிறந்த தம்பியாக முடியாது. சொல்‌ 
கிருனே, இராவணனது இன்னொரு தம்பி கும்பகர்ணன்‌ - 


அண்ணன்‌ தவறு செய்கிறான்‌ என்றால்‌ அவனைத்‌ திருத்த 


17 


முயலலாம்‌-அப்படித்‌ திருத்த முடியாவிட்டால்‌ அவனை 
விட்டுப்‌ பிரியாமல்‌ அவனுடன்‌ சேர்ந்து போர்‌ செய்து 
அவன்‌ சாவதற்கு முன்னமேயே சாவதுதானே தம்பியின்‌ 
பணியாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்று சொல்வதோடு 
நிற்காமல்‌ அப்படியே நடந்தும்‌ காட்டுகிறானே. இதைத்‌ 
தானே கம்பன்‌ 


கருத்து இலா இறைவன்‌ தீமை 
கருதினால்‌, அதனைக்‌ காத்துத்‌ 
திருத்தலாம்‌ ஆகின்‌ நன்றே 
திருந்துதல்‌ தீரா தாயின்‌ 
பொறுத்துறு பொருள்‌ உண்டாமோ? 
பொரு தொழிற்கு உரிய ராகி 
ஒருத்தரின்‌ முன்னம்‌ சாதல்‌, 
உண்டவர்க்கு உரியதம்மா ! 


என்று பாடுகிருனே. இந்த உரைகல்லின்படி விபீஷணன்‌ 
சிறந்த தம்பியாக இருத்தல்‌ இயலாதுதானே. இன்னும்‌ 
சொல்லப்போனால்‌ விபீஷணனே இந்த விவாதத்தி 
லிருந்து ஒதுங்கிக்கொள்ள விழைகிறான்‌ என்பதையும்‌ 
காண்போம்‌. நிகும்பலையில்‌ இந்திரசித்தன்‌ இவனைத்‌ 
தூற்றுகின்றபோது 


அறம்‌ துணை ஆவது அல்லால்‌ 
அரு நரகு அமைய நல்கும்‌ 
மறம்‌ துணை ஆக, மாயாப்‌ 
பழியொடும்‌ வாழமாட்டேன்‌ 
துறந்திலேன்‌ மெய்ம்மை 
பொய்ம்மை உம்மையே துறப்பது அல்லால்‌ 
பிறந்திலேன்‌ இலங்கை வேந்தன்பின்‌ 
அவன்‌ பிழைத்த போதே! 


18 


என்றே கூறிவிடுகிறான்‌. ஆம்‌, எப்போது வழிதவறிச்‌ 
சென்று விட்டானோ அதன்பின்‌ நான்‌ அவன்‌ தம்பியே 
அல்ல என்றல்லவா கூறியிருக்கிறான்‌. அவனே withdraw 
பண்ணிக்கொள்ளும்போது அவனைச்‌ சிறந்ததம்பி என்று 
பாராட்டுவானேன்‌? எஞ்சி நிற்பவன்‌, பரதனே. இவனைச்‌ 
சிறந்த தம்பி என்று கூறப்‌ பல சான்றுகளைத்‌ தேடவேண்‌ 
டாம்‌. ராமனே கூறுகிறான்‌, 


எத்தாயர்‌ வயிற்றில்‌ பின்‌ பிறந்தார்கள்‌ எல்லாம்‌ 
ஓத்தால்‌ பரதன்‌ போல்பெரிதும்‌ உத்தமன்‌ ஆவதுண்டோ 


என்று. இப்படிச்‌ சொல்லும்போது, வீடணன்‌ அரங்கிற்கு 
வரவில்லைஎன்றாலும்‌, அவனையும்‌ உள்‌ நினைவில்‌ வைத்துக்‌ 
கொண்டேதான்‌ கம்பன்‌ பாடியிருக்கிறான்‌ என்று ' 
தானே சொல்லத்‌ தோன்றுகிறது. மேலும்‌, சேண்‌ 
உயர்‌ தருமத்தின்‌ தேவன்‌ செம்மையின்‌ ஆணி என்றும்‌ 
அவனை உயர்த்திப்‌ பேசுகிறான்‌ ராமன்‌. அவன்‌ சிறந்த 
தம்பி மாத்திரம்‌ அல்ல சிறந்த பண்புகள்‌ நிறைந்தவனும்‌ 
அவனே என்று எளிதாகக்‌ கூறமுடிகிறது. ராமனுக்குப்‌ 
போரில்‌ அவன்‌ துணை நிற்கவில்லை என்கிறார்‌ சிலர்‌. 
உண்மைதான்‌. அதற்கு அவனுக்கு வாய்ப்பு எங்கே 
இருக்கிறது? அதோடு, ராமன்‌ காடுசென்று துஷ்ட நிக்ர 
ஹதம்‌ செய்துகொண்டிருந்தபோது நாட்டிலிருந்து சிஷ்ட 
பரிபாலனம்‌ செய்து கொண்டிருக்கிறனே பரதன்‌, 
தன்‌ அண்ணன்‌ கட்டளைக்குக்‌ கீழ்ப்படிந்து, அது 
போதாதா? ஆதலால்‌ எல்லாவகையிலும்‌ தம்பியரில்‌ 
சிறந்தவன்‌ பரதனே என்றுதான்‌ முடிவுகட்ட வேண்டி 


பட்டிமன்றத்தில்‌ இந்த விவாதம்‌ இன்றுதான்‌ முதன்‌ 
முதல்‌ நடந்திருக்கிறது என்றில்லை. பல வருஷங்களுக்கு 
முன்னே தென்பாண்டி நாட்டை ஆண்டு வந்த வரதுங்‌ 
கராம பாண்டியன்‌ சபையிலும்‌ நடந்திருக்கிறது. என்று 


19 


தெரிகிறது. அப்பட்டிமன்றத்திற்குத்‌ தலைமை வகித்த 
வரதுங்கராமன்‌ மனைவி இதே தீர்ப்பையேகூறியிருக்கிறாள்‌. 


செங்கதிரோன்மைந்த னையும்‌ 
தென்னிலங்கை வேந்தனையும்‌ 
பஞ்சவரில்‌ பார்த்தனையும்‌ 
பாராதே--விஞ்சு 
விரதமே பூண்டு இந்த 
மேதினியை ஆண்ட 
பரதனையும்‌ ராமனையும்‌ பார்‌ 
என்பதுதானே தீர்ப்பு. அதே தீர்ப்பைத்தான்‌ நானும்‌ 
வழங்கி இருக்கிறேன்‌ இன்று, வரதுங்கன்‌ மனைவியை 
விட நான்‌ _மிக அறிவுடையவன்‌ என்று கூறமுடியாதே. 


உடன்பிறவாத்‌ தம்பியரில்‌ உயர்ந்த தம்பி யார்‌ 2 


குகனா? 
சுக்ரீவனா ? 
விபீஷணனா ? 


இராமகதை உலக இலக்கியத்திலேயே ஒரு உயர்ந்த 
இடம்‌ பெற்ற கதை. இக்கதையை முதன்‌ முதல்‌ உல 
குக்குத்‌ தந்தவர்‌ வடமொழிக்‌ கவிஞரான வான்மீகி 
முனிவர்‌. பின்னரே தமிழில்‌ கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பனும்‌, 
இந்தியில்‌ துளசிதாஸரும்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. இன்னும்‌ 
இந்தியமொழி பலவற்றிலும்‌ இக்கதை மொழிபெயர்க்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


ஆதிகவி வான்மீகி இக்கதையை ஏன்‌ எழுதினார்‌ 
என்பதற்கு ஓரு சுவையான கதை உண்டு. வான்மீகி 
முனிவ: காட்டிலேயே பர்ணசாலை அமைத்துக்கொண்டு 
வாழ்கிறார்‌. ஓரு நாள்‌ நாரதர்‌ அவரைத்‌ தேடிக்கொண்டு 
வருகிறார்‌. அவரிடம்‌ வான்மீகி கேட்கிறார்‌, இந்நிலவுலகி 


21 
லேயே நிறைந்த அழகும்‌, சிறந்த குணங்களும்‌ உடைய 
வன்‌ யார்‌? நல்ல ஆண்மையும்‌ அருளும்‌ உடையவன்‌ 
யார்‌? உயர்ந்த தருமங்களையும்‌, நீதிகளையும்‌ அறிந்தவன்‌ 
யார்‌ ? ஆம்‌, பதினாறு கல்யாண குணங்களும்‌ உடைய 
உத்தம புருஷன்‌ யார்‌? என்று கேட்கிறார்‌. இத்தனை 
கேள்விகளுக்கும்‌ பதில்‌ ஒன்றுதான்‌. அழகனாக, வீரனாக, 
சிறந்த குணங்கள்‌ நிறைந்தவனாக இருப்பவன்‌ ராமனே. 
ஆம்‌, சத்திய சந்தனும்‌, தருமம்‌ உணர்ந்தவனும்‌ அவனே 
என்று கூறுகிறார்‌ நாரதர்‌. சகலகுண சம்பன்னனாக, 
உத்தம புருஷனாக இருக்கும்‌ ராமனது கதையையே, 
வான்மீகி ஒரு அற்புதமான காவியமாக எழுதுகிறார்‌. அக்‌ 
கதையில்‌ வரும்‌ குகனையோ, சுக்ரீவனையோ, இல்லை 
விபீஷணனையோ ராமன்‌ சகோதரனாக ஏற்றுக்கொண்‌ 
டான்‌ என்று வான்மீகி கூறவில்லை. கடைசியில்‌ ராமர்‌ 
பட்டாபிஷேம்‌ நடக்கும்போது இவர்களில்‌ ஒருவரையோ, 
அன்றி மூவரையும்தானோ ££ பிராதா 3: என்று குறிப்பிடு 
கிறார்‌ என்பர்‌ வடமொழியில்‌ எழுந்த இந்த இராமகதை 
யைக்‌ கற்றவர்‌. 


ஆனால்‌, 

இந்தக்‌ கதையை அற்புதமான பாக்களிலே எழுதிய 
கவிச்‌ சக்கரவர்த்தி கம்பன்‌ இக்காவியம்‌ மூலம்‌ ஒரு உலக 
சகோதரத்துவத்தை, ஒரு தேசீய ஒருமைப்பாட்டையே 
உருவாக்கியிருக்கிறான்‌. காரணம்‌ தமிழ்நாட்டின்‌ வரலாற்‌ 
றைப்‌ படித்திருக்கிருன்‌. சின்னஞ்சிறு ராஜ்யங்களாக 
தமிழ்‌ நாடு சேர சோழ பாண்டிய பல்லவர்களால்‌ 
ஆளப்பட்டு வந்திருக்கிறது. இத்தமிழ்நாட்டின்‌ வரலாறே 
இவர்களுக்கிடையே பல நூற்றாண்டுகளாக நடந்த போர்க 
ளாகவே இருக்கக்‌ கண்டிருக்கிறான்‌. இப்படிப்‌ போரிட்டுப்‌ 
போரிட்டு சாம்ராஜ்ய வெறி கொண்ட தமிழ்‌ அரசர்‌ 
களையே கண்டவன்‌, வான்மீகியின்‌ இராமகதையைக்‌ கேட்‌ 
டிருக்கிறான்‌. அக்கதாநாயகனான ராமன்‌ தாய்‌ வரங்‌ 


22 


கொளத்‌ தந்தை ஏவுகிறான்‌ என்பதற்காக ஒரு சாம்ராஜ்‌ 
யத்தையே துறந்து காட்டிற்குச்‌ செல்கிறான்‌. ஒருவரும்‌ 
ஏவாமலேயே அவன்‌ இணைபிரியாத்‌ தம்பியான 
இலக்குவன்‌, வில்லைத்‌ தூக்கி தோளில்‌ மாட்டிக்கொண்டு 
காட்டிற்குச்‌ செல்லும்‌ அண்ணனுடனேயே புறப்பட்டு 
விடுகிறான்‌. தாயாகிய கைகேயி, பலரது விருப்பத்திற்கு 
எதிராகத்‌ தன்‌ கணவனிடம்‌ வரம்‌ பெற்று அதன்மூலம்‌ 
உரிமையாக்கிய சக்கரவர்த்தி பதவியைத்‌ தூ வென்று 
தள்ளிவீட்டு காடு சென்ற அண்ணனைத்‌ திரும்பவும்‌ 
நாட்டுக்கு வரும்படி அழைக்கிறான்‌ இன்னொரு தம்பி 
பரதன்‌. அவன்‌ வர இணங்காதபோது அவனது பாதுகை 
யையே பெற்று வந்து அதற்குப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்து 
வைத்து அவற்றின்‌ பிரதிநிதியாக ஊருக்கு வெளியி 
லேயே இருந்து அரசுபுரிகிறான்‌ அவன்‌. 


கானாளச்‌ செல்கின்ற ராமன்‌, கங்கைக்‌ கரையில்‌ 
வேட்டுவத்‌ தலைவனான குகனையும்‌, கிஷ்கிந்தையில்‌ 
வானர வீரனான சுக்கிரீவனையும்‌, இலங்கையில்‌ தன்‌ 
பகைவனின்‌ சகோதரனான விபீஷணனையுமே தன்‌ தம்பி 
யர்‌ குழாத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்கிறான்‌. 
குகனோடும்‌ ஐவரானோம்‌ முன்பு, 
பீன்‌ குன்று சூழ்வான்‌ 
மகனொடும்‌ அறுவரானோம்‌ 
எம்முழை அன்பீன்‌ வந்த 
அகனமர்‌ காதல்‌ ஐய! 
தின்‌ ஜனெடும்‌ எழுவர்‌ ஆனோம்‌ 
புகலரும்‌ கானம்‌ தந்து 
புதல்வரால்‌ பொலிந்தான்‌ உந்தை 


என்று ராமன்‌ சொன்னதாகக்‌ கம்பன்‌ பாடுகிறான்‌. ஆம்‌. 
உடன்பிறந்த தம்பியர்‌ மூவரோடு, உடன்பிறவாத்‌ தம்பிய 
ராக முவரையும்‌ சேர்த்துக்கொண்டு நாங்கள்‌ எழுவர்‌ 


28 


“We are Seven” என்று கட்டியங்‌ கூறுகிறான்‌ கம்பன்‌ 
உருவாக்கிய ராமன்‌. இப்படி. ஒரு அற்புத சகோதரத்துவம்‌ 
என்ற தன்மையையே இப்பாத்திரங்களின்‌ மூலம்‌ உரு 
வாக்கிக்‌ காட்டுகிறான்‌ அவன்‌. 


இந்த உடன்பிறவாத்‌ தம்பியர்‌ மூவரில்‌ உயர்ந்த 
தம்பி யார்‌ என்பதே இன்றையப்‌ பட்டிமன்றத்தில்‌ விவா 
திக்க எடுத்துக்கொண்ட பொருள்‌. விவாதித்தவர்கள்‌ 
எல்லாம்‌ நன்றாகக்‌ கம்பனைக்‌ கற்றவர்கள்‌. அக்காவிய 
நயத்தையெல்லாம்‌ உணர்ந்தவர்கள்‌. ஆதலால்‌, மிகவும்‌ 
தெளிவாகத்‌ திறமையாகத்‌ தாங்கள்‌ தாங்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்ட கட்சியை விளக்கமாகவே எடுத்து உரைத்‌ 
திருக்கிறார்கள்‌ . 

இந்த மூவரையும்‌ எந்த எந்த நிலையில்‌ ராமன்‌ தம்பி 
யாக ஏற்றுக்கொள்கிறான்‌ என்று பார்ப்போம்‌. 

அயோத்தியை விட்டுப்‌ புறப்பட்ட ராமன்‌, லக்ஷ்‌ 
மணன்‌, சீதை மூவரும்‌ கங்கைக்கரை வந்து சேர்கிறார்‌ 
கள்‌. கங்கையைக்‌ கடந்தே காடு செல்லவேண்டி. யிருக்‌ 
கிறது. கங்கை இருகரை உடையவனாகவும்‌, கணக்கிறந்த 
நாவாய்களுக்கு அதிபனாகவும்‌ குகன்‌ என்னும்‌ வேட்டுவ 
அரசன்‌ வாழ்கிறான்‌. அவன்‌ சக்கரவர்த்தி திருமகனான 
ராமனைப்‌ பார்த்ததில்லையே ஒழிய, அவனைப்பற்றி நிறை 
யைக்‌ கேள்விப்‌ பட்டிருக்கிறான்‌. அவனைக்‌ காணவும்‌ 
ஆசைப்பட்டுக்கொண்டு இருக்கிறான்‌. அத்தகைய ராமன்‌ 
தான்‌ ஆட்சி செலுத்தும்‌ கங்கைக்‌ கரைக்கே வந்து, அங்‌ 
குள்ள முனிவர்களோடு தங்கியிருக்கிறான்‌ என்று அறிந்த 
போது, தேனும்‌ மீனும்‌ எடுத்துக்கொண்டு அவனைக்‌ 
காண வருகிறான்‌. முதலில்‌ லகஷ்ஷ்மணனைச்‌ சந்திக்கிறான்‌. 
குகனை அவன்‌ அழைத்துச்சென்று ராமன்‌ முன்பு நிறுத்து 
கின்றான்‌. £*தேவா நின்‌ கழல்‌ சேவிக்க வந்துள்ள நாவாய்‌ 
வேட்டுவன்‌ நாயடியேன்‌ 5: என்று தன்னைத்தானே அறி 


24 


முகப்படுத்திக்கொள்கிறான்‌. ராமனிடத்து கரைகாணாக்‌ 
காதல்‌ பிறக்கிறது அவனுக்கு. ராமனும்‌, அவனைத்‌ தன்‌ 
பக்கம்‌ உட்காரும்படிப்‌ பணிக்கிறான்‌. அந்த அந்தஸ்தைப்‌ 
பெறத்‌ தனக்கு யோக்யதை இல்லை என்று உணர்ந்த 
குகன்‌ இருக்க மறுத்துவிடுகிறான்‌. தான்‌ கொண்டுவந்‌ 
திருக்கும்‌ உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறான்‌. 


இருத்தி ஈண்டு என்னலோடும்‌ 
இருத்திலன்‌ எளிய நீத்த 

அருத்தியன்‌, தேனும்‌ மீனும்‌ 
அமுதினுக்கு அமைவதாக 

திருத்தினன்‌ கொணர்ந்தேன்‌ 
என்கொல்‌ திருவுளம்‌ 


என்று மிக விநயமாகவே பேசுகிறான்‌. ராமனோ அவனு 
டைய அளப்பரிய அன்பினை உணர்கிறான்‌. அவன்‌ 
கொண்டுவந்த தேனும்‌, மீனும்‌ அசுத்தமான பொருள்‌ 
களாகப்‌ படவில்லை. ஆம்‌, அதைக்‌ குகன்‌ தன்‌ அன்பினால்‌ 
அல்லவா பொதிந்துகொண்டு வந்திருக்கிறான்‌. ஆதலால்‌, 
அவை பவித்திரமான பொருளாகிவிட்டது என்று தன்‌ 
பக்கலில்‌ உள்ள முனிவர்களுக்கெல்லாம்‌ அறிவிக்கிறான்‌ . 
“பரிவினில்‌ தழீயது என்னில்‌ பவித்திரம்‌? என்றே 
பாராட்டுகிறான்‌. அயோத்தி நிலமகள்‌ நோற்றும்‌ பெருத 
பாக்கியத்தைத்‌ தான்‌ பெற்றுவிட விரைகிறான்‌ குகன்‌. 
தன்னுடனேயே ராமன்‌ தங்கியிருந்து விட வேண்டு 
கிறான்‌. ராமனது தேவைகளையெல்லாம்‌ தன்னால்‌ பூர்த்தி 
செய்துவீடக்கூடும்‌ என்று நம்புகிறான்‌. 


தேன்‌ உளது; தினை உளது 
தேவரும்‌ நுகர்தற்கு ஆம்‌ 

ஊன்‌ உளது; துணை நாயேம்‌ 
உயிர்‌ உள, விளையாடக்‌ 


22 


கான்‌ உள புனலாடக்‌ 
கங்கையும்‌ உளது அன்றோ 

நான்‌ உள தனையும்‌ நீ 
இனிதிரு, நட, எம்பால்‌ 


என்றே உரிமையோடு பேசுகிறான்‌. இதையெல்லாம்‌ 
மறுத்துவிட்டு குகனது படகு ஒன்றில்‌ ஏறி கங்கையைக்‌ 
கடக்கிறான்‌ ராமன்‌. அப்போதும்‌ குகன்‌, சரி நீ என்னோடு 
தங்காவிட்டால்‌ நான்‌ உன்னுடனேயே வந்துவிடு 
கிறேன்‌ என்கிறான்‌. **பொருவருமணிமார்பா போதுவன்‌ 
உடன்‌ 35 என்றே முனைந்து நடக்கிறான்‌. இந்த குகனது 
தீராத காதலையறிந்த ராமன்‌, ££ தம்பி, நீ என்னோடு வந்து 
விட்டால்‌ இங்குள்ள நமது கிளைஞர்களை யார்‌ காப்பது? 
ஆதலால்‌ இங்கேயே தங்கியிரு 55 என்று சொல்லிவிட்டு, 
நீயோ என்‌ உயிர்‌ போன்றவன்‌, பக்கத்தில்‌ நிற்கும்‌ இந்த 
இலக்குவன்‌ உன்‌ தம்பி; சீதையோ உன்‌ கொழுந்தி, 
நானோ உன்‌ தொழில்‌ உரிமையில்‌ பங்கு கொள்ளுகிறவன்‌ 
என்று பராட்டிப்‌ பேசுகிறான்‌. இதைக்‌ கம்பன்‌ சொல்‌ 
கிறான்‌ :-- 


அன்னவன்‌ உரைகேளா 
அமலனும்‌ உரை நேர்வான்‌ 
“என்னுயிர்‌ அனையாய்‌ நீ, 
இளவல்‌ உன்‌ இளையான்‌, 
நண்ணுதல்‌ அவள்‌ நின்‌ கேள்‌, 
நளிர்கடல்‌ நிலம்‌ எல்லாம்‌ 
உன்னுடையது நான்‌ உன்‌” 
தொழில்‌ உரிமையில்‌ உள்ளேன்‌ 


என்று சொல்லியதோடு அமையாது, முன்னர்‌ நாங்கள்‌ 
அண்ணன்‌ தம்பியர்‌ என்று நாலு பேர்தான்‌ இருந்தோம்‌. 
இன்று உன்னையும்‌ சேர்த்து ஐந்து பேராகிவிட்டோம்‌ 
என்ேேோற சொல்கிறான்‌ -- 


26 


முன்புள ஒரு நால்வேம்‌ 
முடிவுளது என உன்னா 
அன்புள இனி நாமோர்‌ 


ஓவர்கள்‌ உளரானோம்‌ 


என்றே, தான்‌ அவனைத்‌ தன்‌ சகோதரனாக ஏற்றுச்‌ 
கொண்டதை அழுத்தமாகவே கூறுகிறான்‌. இப்படித்தான்‌ 
குகனைத்‌ தன்‌ சகோதரருள்‌ ஒருவனாக ராமன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டான்‌ என்று கம்பன்‌ காவியம்‌ கூறுகிறது. 


சுக்ரீவன்‌ ராமனை அணுகுகின்றதையும்‌ கம்பன்‌ அழ 
காகவே சொல்கிறான்‌. சுக்ரீவன்‌ வானர அரசனாம்‌ வாலி 
யின்‌ தம்பி. வாலி தனக்கு சுக்ரீவன்‌ வஞ்சனை செய்து 
வீட்டான்‌ என்று எண்ணி அவனது மனைவியையும்‌ கைப்‌ 
பற்றிக்கொண்டு, அவனைக்‌ கிஷ்கிந்தை நகரை விட்டே 
துரத்திவிடுகிறான்‌. வாலியோடு போரிட இயலாத சுக்ரீ 
வன்‌, அமைச்சன்‌ அனுமனோடு கிஷ்கிந்தையை அடுத்த 
ரிஷ்யமுக பர்வதத்திலே ஒளிந்து வாழ்கிறான்‌ . சீதையைத்‌ 
தேடி வருகின்ற ராமனையும்‌, லக்ஷ்மணனையும்‌ அனுமன்‌ 
சந்தித்து தன்‌ தலைவனான சுக்ரீவனிடம்‌ அழைத்து வரு 
கிறான்‌. வருகிறவர்கள்‌ அழகர்கள்‌ மாத்திரம்‌ அல்ல 
நல்ல வீரர்களும்‌ கூட என்று தெளிகிறான்‌ சுக்ரீவன்‌. 
ஆம்‌, இவர்கள்‌ தேவர்களுக்கு எல்லாம்‌ தேவர்கள்‌, 
மானுடராய்‌  அவதரித்திருக்கிறார்கள்‌ என்பதையுமே 
உணர்கிறான்‌. வாலீயோடு தன்‌ பகை முடிய இவர்கள்‌ 
உதவுவார்கள்‌ என்றே எண்ணுகிறான்‌. ஆகவே ராமன்‌ 
திருவடிகளிலே சரணம்‌ அடைகிறான்‌ . 


சரண்‌ உனை அடைந்தேன்‌ 
என்னைத்‌ தாங்குதல்‌ தருமம்‌ 


என்றே வேண்டிக்‌ கொள்ளுகிறான்‌. சுக்ரீவன்‌ வரலாற்றை 
யெல்லாம்‌ அனுமன்‌ எடுத்துரைக்கின்றான்‌. சிற்றன்னை 


27 


சொன்னாள்‌ என்பதற்காகப்‌ பெரிய ராஜ்ய பதவியையே 
தன்‌ தம்பி பரதனுக்குக்‌ கொடுத்து விட்டு வந்த ராமன்‌, 
தம்பியாகிய சுக்ரீவனை, வாலி, ராஜ்யத்தை விட்டு 
அடித்துத்‌ துரத்திவிட்டான்‌, அவன்‌ மனைவியை அப 
கரித்துக்‌ கொண்டான்‌ என்று கேட்டபோது அந்த வாலி 
பேரில்‌ அசாத்ய கோபம்‌ எழுகிறது. தன்னைப்‌ போலவே 
துயருறுபவன்‌ என்றதும்‌ அவன்‌ பேரில்‌ ஒரு அன்பு 
பிறக்கிறது. அந்த அன்பில்‌ அவனையும்‌ தம்பியாக 
ஏற்றுக்கொள்ளும்‌ ஆவலும்‌ அதிகரிக்கிறது. எப்படி 
சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டான்‌ ராமன்‌ என்பதைக்‌ கம்பன்‌ 
சொல்கிறான்‌, 


மற்று இனி உரைப்பது என்னே ? 

வானிடை மண்ணில்‌ நின்னைச்‌ 
செற்றார்‌ என்னைச்‌ செற்றார்‌ 

தீயரே எனினும்‌ உன்னோடு 
உற்றார்‌ எனக்கும்‌ உற்றார்‌ 

உன்‌ கிளை எனது, என்‌ காதல்‌ 
சுற்றம்‌ உன்‌ சுற்றம்‌ 

நீ என்‌ உயிர்த்து ணைவன்‌ 


என்றே அவனை அணைத்துக்‌ கொள்கிறான்‌. இப்படித்‌. 
தான்‌ சுக்ரீவனும்‌ ராமன்‌ தம்பியாக உயர்வடைகிறான்‌. 


இனி இந்த விபீஷணன்‌ எப்படி ராமனை வந்து 
அடைந்தான்‌ என்று பார்க்கலாம்‌. இலங்கையர்கோனான 
இராவணனது தம்பியாக விபீஷணன்‌ வாழ்கிறான்‌. அரக்‌ 
கனாய்ப்‌ பிறந்தாலும்‌ அந்தணனாகவே வாழ்கிறவன்‌ 
அவன்‌. இராவணன்‌ தண்டகாரண்யத்திலிருந்து சீதையை 
எடுத்து வந்து அசோகவனத்தில்‌ சிறை வைத்திருப்பதை 
ஆதிமுதலே கண்டித்து வருகிறான்‌. சீதையை மீட்டுச்‌ 
செல்ல ராமன்‌ வானரப்படையோடு வந்து கொண்டிருக்‌. 
கிறான்‌ என்பதை அறிந்து இராவணன்‌ தன்‌ மந்திரக்‌ 


2s 


கிழவரை அழைத்து ஆலோசனை செய்கிறான்‌. அங்கும்‌ 
விபீஷணன்‌ தன்‌ கருத்தை ஆணித்தரமாகத்‌ தெரிவிக்‌ 
கிறான்‌. சீதையைச்‌ சிறை எடுத்தது புகழ்தரத்தக்க செயல்‌ 
அல்ல. சீதையை வீடுதலை செய்து ராமனிடம்‌ சேர்த்து 
விடுவதே நல்லது என்று சொல்கிறான்‌. 


இசையும்‌ செய்கையும்‌ 
உயர்குலத்து இயற்கையும்‌ எஞ்ச 
வசையும்‌ கீழ்மையும்‌ மீக்கொள 
கிளையோடும்‌ மடியாது 
அசைவில்‌ கற்பினாள்‌ அணங்கை 
விட்டருளுதி, இதன்மேல்‌ 
விசயம்‌ இல்லெனச்‌ சொல்லினன்‌ 
அறிஞரில்‌ மிக்கோன்‌ 


என்று கம்பன்‌ பாடுகிறான்‌. இந்த அறிவுரையை ஏற்க 
மறுத்து, விபீஷணனைக்‌ கடிந்து பேசுகிறான்‌ இராவணன்‌. 
இந்தச்‌ சூழ்நிலையில்‌ விபீஷணன்‌ இனி இந்த அண்ண 
னுடன்‌ இருந்து பயனில்லை என்று கருதி ராமன்‌ தங்கி 
யிருக்கின்ற பாசறை வந்து சேர்கிறான்‌. ராமனும்‌ 
அனுமன்‌ ஆலோசனைப்படியே தன்னிடம்‌ அடைக்கலம்‌ 
புகுத்த விபீஷணனை அணைத்துத்‌ தன்‌ ஆராவது தம்பியாக 
ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. அப்போதுதான்‌ 
எம்முழை அன்பின்‌ வந்த 
அகனமர்‌ காதல்‌ ஐய ! 
நின்னெடும்‌ எழுவரானோம்‌ 
புகலரும்‌ கானம்‌ தந்து 
புதல்வரால்‌ பொலிந்தான்‌ உந்தை 
என்று கம்பன்‌ பாடுகிறான்‌. இப்படித்தான்‌ குகன்‌, சுக்‌ 
ரீவன்‌, விபீஷணன்‌ மூவரையும்‌ ராமன்‌ தம்பிபாக ஏற்றுக்‌ 
கொண்டான்‌ என்று காவியம்‌ கூறுகிறது. 


29 


இந்த வரலாற்றைத்தான்‌ இம்மூவர்‌ கட்சியில்‌ வாதாடிய: 
அறிஞர்கள்‌ விரிவாக விளக்கமாக எடுத்துரைத்தார்கள்‌ .. 
மூவரும்‌ ராமனது உடன்பிறவாத்‌ தம்பியாக விளங்கி 
னார்கள்‌ என்பது வெள்ளிடைமலை. இந்த மூவரில்‌ யார்‌ 
உயர்ந்த தம்பி என்று முடிவு கட்டவேண்டியதே இனி 
நான்‌ செய்யவேண்டிய பணி. கம்பன்‌ சொல்வதைப்‌: 
படிக்கும்போதே தெரிந்துவிடும்‌ இவர்களில்‌ யார்‌ உயர்ந்த 
தம்பி என்று. சுக்ரீவனும்‌ விபீஷணனும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
அண்ணன்மாரை விட்டு வந்து ராமனிடம்‌ சரண்‌ புகுந்த: 
வர்கள்‌. இவர்களில்‌ சுக்ரீவனோ தன்‌ அண்ணன்‌ வாலி 
யோடு பகையே கொண்டவன்‌. அவனை வெல்வதற்கும்‌,. 
ஏன்‌, கொல்வதற்குமே காலமும்‌, இடமும்‌, துணையையும்‌ 
எதிர்பார்த்து இருந்தான்‌. ராமனைப்‌ போன்ற வீரன்‌ 
ஒருவன்‌ வந்திருக்கிரன்‌ என்ற உடனேயே அவனிடம்‌ 
சரண்‌ புகுகிறான்‌. தன்னைக்காக்க வேண்டும்‌ என்று 
அபயக்‌ குரலையே எழுப்புகிறான்‌. ராமனைத்‌ தன்‌ துணை 
வனாகக்‌ கொள்ளு முன்பு அவன்‌ ஆற்றலைக்‌ கூடச்‌ 
சந்தேகிக்கிறான்‌ . அதற்காக மராமரங்களை எய்யச்‌ 
சொல்லுகிறான்‌. துந்துபியின்‌ எலும்பைத்‌ தூக்கி எறியச்‌ 
சொல்லுகிறான்‌. இவனுக்கு ராமனிடத்து அளப்பரிய 
அன்பிருந்தது என்று சொல்ல இயலாது. இது மட்டுமல்ல. 
வாலியைக்‌ கொன்று கிஷ்கிந்தை ராஜ்யத்தையே 
அவனுக்குக்‌ கொடுத்து முடிசூட்டி வைக்கிறான்‌ ராமன்‌. 
கார்காலம்‌ என்ற சாக்கில்‌ உடனே சீதையைத்‌ தேட ஆள்‌ 
அனுப்ப முடியவில்லை. கார்காலம்‌ முடிந்த உடனாவது 
அந்த நன்றியை நினைத்துத்‌ தன்‌ பணியைத்‌ துவக்கினானா 
என்றால்‌, இல்லை. கேளிக்கைகளிலே அமிழ்ந்து கிடக்‌ 
கிறான்‌. இதைக்‌ கம்பனே சொல்கிறான்‌, இராமன்‌ 
வாயிலாக :-- 


பெறல்‌ அருந்திருப்பெற்று உதவி பெரும்‌ 
திறம்‌ நினைந்திலன்‌, சீர்மையில்‌ தீர்ந்தான்‌ 


20 


அறம்‌ மறந்தவன்‌ அன்பு கிடக்க, நம்‌ 
மறம்‌ அறிந்திலன்‌, வாழ்வின்‌ மயங்கினான்‌ 
என்றும்‌ 
தன்றி கொன்று அருதட்பின்‌ நார்‌ அறுத்து 
ஒன்றும்‌ மெய்மை சிதைத்து உரை பொய்த்தான்‌ 


என்றும்‌ குமுறுகிறான்‌. சுக்ரீவன்‌ காரியவாதி. தன்‌ 
காரியம்‌ முடிந்ததும்‌ செய்த நன்றியை மறந்துவிடுகிறான்‌ . 
இவனை உயர்ந்த தம்பி என்று கூறுதல்‌ இயலாது தானே? 
இராவணனனோடு ஏற்ற போரில்‌ ராமனுக்குப்‌ பக்கத்துணை 
யாயிருத்தான்‌. இராவணன்‌ மகுடங்களையெல்லாம்‌ பறித்‌ 
தான்‌. கும்பகர்ணன்‌ மூக்கையே கடித்து உதறினான்‌. 
ஆதலால்‌ அவன்‌ அன்பு ஆற்றல்‌ மிக்க அன்பு என்று 
விவாதிக்கின்றனர்‌ சுக்ரீவன்‌ கட்சியார்‌. இந்த ஆற்றலும்‌, 
வலியும்‌ அவன்‌ நன்றி கொன்ற தன்மையில்‌ அடியோடே 
அழித்து போகிறது. ஆதலால்‌ முதலில்‌ சுக்ரீவனை 
விவாதத்திலிருந்து அகற்றிவிடலாம்‌ உயர்ந்த தம்பி 
அல்ல என்று. 


இனி விபீஷணனது தன்மையைக்‌ கவனிக்கலாம்‌. 
கம்பன்‌ விபீஷணனை ஒரு அற்புதமான பாத்திரமாகத்தான்‌ 
சிருஷ்டி. செய்திருக்கிறான்‌. மேதாவிகட்கெல்லாம்‌ மேலான 
வன்‌. அறிவின்‌ உம்பரான்‌, கோதிலாதான்‌-சால்பு 
மிக்கான்‌ என்றெல்லாம்‌ கம்பன்‌ அவனைப்‌ பாராட்டுகிறான்‌. 
இவை காரணமாக அவன்‌ உயர்ந்த பண்புகள்‌ நிறைந்த 
வன்‌ என்று கொள்ளலாம்‌. ஆம்‌, நீதியால்‌ வந்த நெடுந்‌ 
தரும தெறியிலே வாழ்ந்தவன்‌ அவன்‌. சாதியால்‌ வந்த 
சிறுநெறியை அறியாதவன்‌. இப்படி எல்லாம்‌ இருந்‌ 
தாலும்‌ அவன்‌ சிறந்த தம்பி யாவானா ? என்பது கேள்வி. 
ராமனிடம்‌ வந்து அடைக்கலம்‌ புகும்போது அவன்‌ 
உள்ளத்தின்‌ அடித்தளத்தில்‌ இலங்கை மகுடம்‌ தனக்குக்‌ 
கிடைக்க வேண்டும்‌ என்ற ஆசை இல்லாதிருந்தது என்று 


21 


சொல்ல இயலாது. அருத்தியும்‌ அரசின்‌ மேற்றே 
என்று கம்பன்‌ கூறும்போது நாம்‌ அவனது எண்ணங்களைச்‌ 
சந்தேகிக்கவே ஆரம்பித்து விடுகிறோம்‌. ராமன்‌ இராவண 
னாடு ஏற்று நின்ற போரில்‌ விபீஷணன்‌ ராமனுக்கு 
எவ்வளவோ துணைபுரிந்திருக்கிறான்‌. இந்திரசித்தனை 
இலக்குவன்‌ வென்று பகை முடித்தபோது இது விடணன்‌ 
தந்த வெற்றி என்றே பாராட்டுகின்றான்‌ ராமன்‌. 
வீபிஷணன்‌ அன்பு, ஞானம்‌ கலந்த அன்பு என்றே வாதிடு 
கின்றனர்‌ அவன்‌ கட்சியில்‌ பேசுபவர்கள்‌. எப்போது 
ஞானம்‌ முந்திக்‌ கொள்கின்றதோ அப்போது அன்பு 
குறைந்துவிடுகிறது. ஆம்‌, அவனுக்கு நீதிக்குப்பின்‌ தான்‌ 
பாசம்‌, பாசத்திற்குப்‌ பின்‌ நீதி அல்ல. பாசம்‌ எப்போது 
பின்னடித்து விடுகிறதோ, அதன்‌ பின்‌ அவன்‌ உயர்ந்த 
தம்பியாக ஆவது எங்ஙனம்‌ ? 


இனி எஞ்சி நிற்பவன்‌ குகனே. அவன்‌ அன்பே 
பயன்‌ கருதாத அன்பு. எதையும்‌ வேண்டி அவன்‌ 
ராமனை அடையவில்லை. உன்‌ சரணம்‌ என்றோ, உன்‌ 
அடைக்கலம்‌ என்றோ கூறவில்லை ராமனிடம்‌. ராமனோடு 
உளங் கலந்து, அவனுடன்‌ ஒன்றி வருகிறான்‌. அவனு 
டைய அன்பைக்‌ கரைகாணாக்‌ காதல்‌ என்றே கம்பன்‌ கூறு 
கிறான்‌. ராமன்‌ மாத்திரம்‌ தானா இவனைத்‌ தம்பி என்று 
ஏற்றுக்கொள்கிறான்‌. இன்‌ துணைவன்‌ ராகவனுக்கு, 
இலக்குவற்கும்‌ இனளையவர்க்கும்‌ எனக்கும்‌ மூத்தான்‌ 
என்றே பரதனும்‌ அவனை அண்ணனாக ஏற்றுக்‌ 
கொள்கிறான்‌. இதைக்‌ கேட்ட கோசலையும்‌, 
நைவீரலீர்‌ மைந்தீர்‌ 
இனித்துயரால்‌ நாடிறந்து 
காடுநோக்கி 
மெய்வீரர்‌ பெயர்‌ ந்ததுவும்‌ 
நலமாயிற்றாம்‌ அன்றே 
விலங்கல்‌ திண்தோள்‌ 


52 


கைவீரக்‌ களிறனைய 
காளை இவன்‌ தன்னோடும்‌ 
கலந்து நீவீர்‌ 
ஐவீரும்‌ ஒரு வீராய்‌ 
அகலிடத்தை நெடுங்காலம்‌ 
அளித்தீர்‌. 


என்றே கூறுகிறாள்‌. அசோகவனத்தில்‌ சிறையிருக்கிற 
சீதையும்‌ ராமன்‌ குகனைத்‌ தம்பியென்றுஏற்றுக்‌ கொண்‌ 
டதை நினைக்கிறாள்‌, 


ஆழநீர்க்கங்கை அம்பி கடாவிய 
ஏழை வேடனுக்கு எம்பி நின்‌ தம்பி, நீ 
தோழன்‌, மங்கை கொழுந்தி எனச்‌ சொன்ன 
வாழி நண்பினை உன்னி மயங்குவாள்‌ 


என்றே இந்த உறவைப்‌ பலப்படுத்தி விடுகிறாள்‌. இத்‌ 
தைகைய பேறு சுக்ரீவனுக்கோ, விபீஷணனுக்கோ 
கிடைக்கவில்லை. கிடைக்கவும்‌ முடியாது. இதையெல்‌ 
லாம்‌ நோக்கும்போது உடன்‌ பிறவாத்‌ தம்பியரில்‌ உயர்ந்த 
தம்பி யார்‌ என்று இன்னும்‌ பல சொல்ல வேண்டுமா 
என்ன ? 


இராம சேவையில்‌ தலைநின்றவர்‌ யார்‌ ? 


இலக்குவனா ? 
அனுமனா :₹ 
விபீஷணனா ? 


இராம காதையில்‌ ராமனை நடுநாயகமாக வைத்து 
மற்றப்‌ பாத்திரங்கள்‌ எல்லாம்‌ அவனைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வருவதையே பார்க்கிறோம்‌. அமரர்‌ பால்‌ நாடார்‌ அவர்கள்‌ 
ஒரு தடவை சொன்னார்கள்‌. £இராமகாதையே ஒரு Solar 
System போல்‌ இயங்குகிறது என்று. ராமன்‌ என்னும்‌ 
ரவிகுல திலகனைச்‌ சுற்றியே, ஆம்‌, எப்படி சூரியனைச்‌ 
சுற்றி மற்ற கிரஹங்கள்‌ சுழலுகின்றனவோ, அப்படியே 
மற்றைய பாத்திரங்களும்‌ சுழலுகின்றன. ராமனது 
சேவைக்கென்றே இலக்குவன்‌, பரதன்‌, சத்ருக்கனன்‌ 
முதலிய தம்பியர்‌ மாத்திரம்‌ அல்ல குகன்‌,சுக்ரீவன்‌ 
அனுமன்‌, விபீஷணன்‌ முதலியோரும்‌ படைக்கப்பட்‌ 

8 


84 


டிருக்கின்றனரோ என்றே எண்ணத்‌ தோன்றுகிறது. 
மக்கள்‌, தேவர்‌, வானரர்‌ எல்லோருமே ராம கைங்‌ 
கர்யத்தில்‌ ஈடுபட்டு நிற்கின்றனர்‌. இப்படி நிற்கின்ற 
வர்களில்‌ மூன்று பாத்திரங்களைத்‌ தேர்ந்து எடுத்து அதில்‌ 
சேவை செய்தவர்களில்‌ சிறந்து நிற்பவர்‌ யார்‌ என்று 
விவாதிப்பதற்கே இப்‌ பட்டிமன்றம்‌ கூடியிருக்கிறது. 
வழக்கம்போல்‌ கட்சிக்கு மூன்று பேர்‌ வாதமிட்டிருக்‌ 
கின்றனர்‌. எல்லோருமே கவிச்சக்ரவர்த்தி கம்பனது 
இராமாயணத்தை நன்கு கற்றவர்கள்‌. அவரவர்கள்‌ 
கட்சிக்கு நல்ல சான்றுகளைக்‌ காட்டி வாதிட்டிருக்‌ 
கின்றனர்‌. கம்பனுமே கொஞ்சமும்‌ வஞ்சகமில்லாமல்‌ 
வேண்டும்‌ சான்றுகளை ஒவ்வொருவருக்குமே அள்ளி 
அள்ளித்‌ தந்திருக்கிறான்‌. இந்த வாதப்பிரதிவாதங்களை 
யெல்லாம்‌ கேட்டபின்‌ இதில்‌ தீர்ப்புக்கூறும்‌ நிர்ப்பந்தம்‌ 
எனக்கு நேர்ந்திருக்கிறது. கம்பன்‌ துணை கொண்டே 
அத்தீர்ப்பைக்‌ கூற முயல்கின்றேன்‌ நான்‌. 

முதலில்‌ இம்மூவர்‌ செய்த சேவையையும்‌ கவிச்சக்ர 
வர்த்தி கம்பன்‌ எவ்வாறு கூறுகின்றான்‌ என்பதைப்‌ பார்க்க 
லாம்‌. இலக்குவன்‌ ராமன்‌ உடன்‌ பிறந்தவன்‌, ஒன்‌ 
றகவே வளர்ந்தவன்‌. இளவயதிலிருந்தே அவனுடன்‌ 
இணைபிரியாது வாழ்ந்தவன்‌. விசுவாமித்திர முனிவன்‌ 
அயோத்திக்கு வந்து தசரதனிடம்‌ அவன்‌ பிள்ளைகளில்‌ 
“கரியசெம்மல்‌ ஒருவனைத்‌ தந்திடுதி என்றுதான்‌ 
கேட்கிறான்‌. ஆம்‌, தன்‌ வேள்விக்குப்‌ பாதுகாப்பாக 
ராமன்‌ ஒருவனே போதும்‌ என்று எண்ணுகிறான்‌ முனிவன்‌. 
தசரதனும்‌ ராமனை அனுப்ப இசைகிகுன்‌. அவனை 
அழைத்துவர ஆள்‌ அனுப்புகிருன்‌. ஆனால்‌ ராமன்‌ 
புறப்படும்போது ஒருவரும்‌ ட ஜிவ்மல்யே இலக்குவனும்‌ 


வில்லை ஏந்திக்கொண்டு புறப்படத்‌ தயாராகிவிடுகிறான்‌ .. 


வந்த நம்பியைத்‌ தம்பீதன்னேடும்‌ 
முத்தை நான்‌ மறை முனிக்குக்‌ காட்டி 


55 


முனிவருடன்‌ இருவரையும்‌ சேர்த்தே அனுப்பி 
வைக்கிறான்‌ தசரதன்‌. அன்றே தொடங்கிவிடுகிறது 
இலக்குவனது ராம சேவை. முனிவருடன்‌ சென்று 
ராமன்‌ தாடகையை வதைத்தபோதும்‌, பின்னர்‌ விசுவா 
மித்திர முனிவன்‌ வேள்வி காத்தபோதும்‌ உடன்‌ இருந்து 
கண்ணினைக்‌ காக்கின்ற இமையில்‌ காக்கின்றான்‌ 
இலக்குவன்‌. சரி, மிதிலை சென்று ராமன்‌ சீதையையும்‌ 
இலக்குவன்‌ ஊர்மிளையையும்‌ மணந்து அயோத்தி 
திரும்புகின்றனர்‌. பின்னர்‌, கைகேயி தசரதனிடம்‌ பெற்ற 
வரங்களால்‌ ஆழிசூழ்‌ உலகம்‌ எல்லாம்‌ பரதனே ஆள 
விட்டுவிட்டும்‌, தாளிரு சடைகள்‌ தாங்கி தாங்கரும்‌ தவ 
மேற்கொண்டு கானாளப்‌ புறப்படுகின்றபோதும்‌, ராமனுக்கு 
முந்தியே காட்டுக்குப்‌ புறப்பட்டு விடுகின்றான்‌ இலக்கு 
வன்‌. தன்னுடைய தாய்‌, தந்த; தனயன்‌, நாயகன்‌ 
எல்லாம்‌ அவனே என்னும்படி இலக்குவன்‌ ராம 
சேவையில்‌ ஈடுபடுகிறான்‌ . 
நல்‌ தாதையும்‌ நீ, தனி நாயகன்‌ நீ, 
வயிற்றில்‌ பெற்றாயும்‌ நீயே பிறரில்லை 

என்று தானே அப்போது ராமனிடம்‌ விண்ணப்பித்துக்‌ 
கொள்கிறான்‌ இலக்குவன்‌ . 


செல்லும்‌ வழியிலே கங்கை குறுக்கிட்டால்‌ குகன்‌... 
தோணி கொண்டுவந்து அக்கரை சேர்க்கிறான்‌. ஆஞால்‌ 
மேலும்‌ நடக்கும்போது ஒரு கானாறு குறுக்கிடுகின்றது. 
அங்கு குகனைப்போல்‌ ஒரு படகுடன்‌ வேட்டுவத்‌ தலை 
வன்‌ காத்து நிற்கவில்லை. ஆற்றிலோ பெருவெள்ளம்‌ 
ஆற்றைக்‌ கடப்பது எப்படி என்று ராமன்‌ அலமந்து 
நிற்கின்றபோது இலக்குவன்‌ பக்கத்தில்‌ உள்ள 
புதரிலிருந்து மூங்கில்களை வெட்டி அங்கு முளைத்துக்‌. 
கிடந்த கொடிகளால்‌ ஒரு தெப்பமே கட்டிவீடுகிறான்‌. 
அந்தத்‌ தெப்பத்தைத்‌ தள்ளி அக்கரை கொண்டு சேர்க்க 
ஆள்‌ இல்லை என்பதையும்‌ கண்டு அத்தெப்பத்தில்‌ ராமலை 


96 


ஏற்றி தான்‌ ஆற்றின்‌ வெள்ளத்திலே 
டு அத்தெப்பத்தை அக்கரை சேர்க்கிறான்‌. 
உடன்‌ இருந்து கண்டவன்போல்‌ 
சொல்லுகிறான்‌ ஒரு பாட்டில்‌ ; 


வாங்கு வேய்ங்கழை துணித்தனன்‌ 
மாணையின்‌ கொடியால்‌ 
ஓங்கு தெப்பம்‌ ஒன்று அமைத்து 
அதன்மேல்‌ உம்பரின்‌ உலம்‌ போல்‌ 
வீங்குதோன்‌ அண்ணல்‌ தேவியோடு 
இனிது வீத்திருப்ப 
தீங்கினான்‌ அத்த நெடுநதி 
இருகையால்‌ நீந்தி 
என்பதுதானே கம்பசித்திரம்‌. இப்படி எத்தனை எத்த 
னையோ சேவைகள்‌. 


தண்டகாரண்யத்தில்‌ பஞ்சவடி சென்று சேர்கிறார்கள்‌ 
மூவரும்‌. அங்கு ஒரு பர்ணசாலை கட்ட வேண்டியிருக்‌ 
கிறது. இலக்குவனே அப்பணியையும்‌ செய்து முடிக்‌ 
கிறான்‌. அவன்‌ பர்ணசாலை கட்டும்‌ அழகை கம்பன்‌ மூன்று 
பாடல்களில்‌ வர்ணிக்கிறன்‌. மூங்கிலையும்‌ நாணலின்‌ 
புல்லையுமே கொண்டு காட்டுக்‌ கொடிகளின்‌ துணையுடன்‌ 
எத்தனை வம்‌ கட றத எவ்வளவு திறமை 
கனு நமக்குள்‌ என்று | விவரிக்கின்றபோது 
அடடே இவன்‌ ஓரு பெரிய இஞ்சினீயராகப்‌ பிறக்க 
வேண்டியவன்‌ அல்லவா என்று எண்ணத்‌ தோன்று 
கிறது நமக்கு? ஆனால்‌ நம்மையும்‌ முந்திக்கொண்டு 
ராமன்‌, “தம்பி, நீ என்று கற்றனை இதுபோல்‌ பர்ணசாலை 
கட்ட? என்றே கேட்டுவிடுகிறான்‌. 


இராம சேவையில்‌ இலக்குவன்‌ மேலும்‌ மேலும்‌ 
உயர்ந்து ; விகசிக்கின்றான்‌. கங்கைக்‌ கரையிலே ராமனும்‌ 
சிதையும்‌ இமிலும்போது, இரவு முழுவதும்‌ விழித்திருந்து 


\ 


87 


இலக்குவன்‌ காவல்‌ காத்த செயலை குகன்‌ சொல்லிச்‌ 
சொல்லி மகிழ்கிரானே ! 


அல்லையாண்டமைந்த மேனி 
அழகனும்‌ அவளும்‌ துஞ்ச 
வில்லையூன்‌ நிய கையொடும்‌ 
வெய்துயிர்ப்‌ பொடும்‌ வீரன்‌ 
கல்லையாண்டமைந்த தோளாய்‌ 
கண்கள்‌ நீர்‌ சொரியக்‌ கங்குல்‌ 
எல்லை காண்பளவும்‌ நின்றான்‌ 
இமைப்பிலன்‌ நயனம்‌ 


என்று குகன்‌ பரதனிடம்‌ சொன்னதாகக்‌ கம்பன்‌ பாடிய 
பாடல்தான்‌ பிரசித்தமான தாயிற்றே ! 


இன்னும்‌ ராமன்‌ சீதையைப்‌ பிரிந்த பின்னர்‌, 
அவனுக்கு வேண்டும்‌ சிசுருஷைகளை எல்லாம்‌ செய்து, 
அவனுடன்‌ இலங்கைப்‌ போர்க்களத்திற்கும்‌ சென்று; 
அங்கு மிக்க வலீயுடைய இந்திரசித்தனை நிகும்பலைப்‌ 
போரில்‌ வென்று அவன்‌ உயிர்‌ குடிக்கவும்‌ துணை 
நிற்கிறானே. இந்திரசித்தன்‌ தலையைக்‌ கொண்டு வந்து 
ராமன்‌ காலடியில்‌, தம்பி இலக்குவன்‌ போட்டதும்‌, சிறை 
யிலிருந்த சீதையையே மீட்டு விட்டதுபோல்‌ குதூகலித்‌ 
தானே ராமன்‌. 


கம்பமதத்துக்‌ களியானை x 
காவல்‌ சனகன்‌ பெற்றெடுத்த 
கொம்பும்‌ என்பால்‌ வந்து 
குறுகினாள்‌ நன்றெனக்‌ குளிர்‌ ந்தேன்‌ 
வம்புசெறி மலர்க்‌ கோயில்‌ 
மறையோன்‌ படைத்த மாநிலத்தில்‌ 
தம்பி உடையான்‌ பகை அஞ்சான்‌ 
என்னும்‌ மாற்றம்‌ தந்தனையால்‌ 


98 


என்று தன்‌ தம்பியின்‌ சேவையைக்‌ காப்பியத்‌ தலைவன்‌ 
வாயாரப்‌ போற்றுகின்றானே ! இராவணனை வதம்‌ செய்து 
வெற்றியோடு அயோத்தி திரும்பியபின்‌ கம்பனுக்கே ஒரு 
ஐயம்‌ எழுகிறது. காட்டிலே ராமனுடன்‌ இருந்து சேவை 
செய்த இலக்குவன்‌ நலிந்தது அதிகமா, இல்லை, நாட்டிலே 
தவமிருந்து உடல்‌ நலிந்து நிற்கிறானே பரதன்‌ அவன்‌ 
நலீவு அதிகமா என்று எண்ணுகிறான்‌. 


காடுறைந்து உலைந்த மெய்யோ 
கையறு கவலை கூறத்‌ 

நாடு உறைந்து உலைந்த மெய்யோ 
நைந்தது உலகம்‌ நைய 


என்றெல்லாம்‌ பாடுகின்றபோது கம்பன்‌ இலக்குவனது 
சேவையை எவ்வாறு போற்றுகின்றான்‌ என்று சொல்லவா 
வேண்டும்‌. இலக்குவன்‌ கட்சியில்‌ நின்று பேசியவர்கள்‌ 
இத்தனை சான்றையும்‌ இன்னும்‌ இதற்கு மேலும்‌ கூறி 
வாதிட்டிருக்கிறார்கள்‌. 


அனுமன்‌ ராமனுடன்‌ இடைவழியில்‌ வந்து சேர்கின்ற 
வனே. கிஷ்கிந்தையில்தான்‌ அவன்‌ ராமனைக்‌ காண்‌ 
கிறான்‌ : கண்டது முதல்‌ இராமசேவையின்‌ ஈடுபட்டு 
நிற்கிறான்‌. அவனைக்‌ கண்ட உடனேயே அவன்‌ பெரு 
மைகளை எல்லாம்‌ தெரிந்து கொள்கிறான்‌ ராமன்‌. 


௫] 


வதக்‌ கடலுமே'" 

ஈட்சி 

தான்திற்று அன்றே? 
யார்கெ 2 இச்சொல்லின்‌ செல்வன்‌. 


i 


1 பட்டமே கட்டி அவனைப்‌ பாராட்டு 
கிறான்‌. அதன்பின்‌ நம்பிக்கையான சேவைக்கு ஏற்றவன்‌ 


8] 
[4] 
்‌ ட்ட 
4] 
5] 
ட்ப 
ஜ்‌ 
. 8 


39 


அவனே என்று கண்டு சீதையைத்‌ தேடும்‌ பணியில்‌ 
முக்கியமான பங்கை அவனுக்கே கொடுக்கிறான்‌ . அவன்‌ 
சீதையைக்‌ கட்டாயம்‌ கண்டு வருவான்‌ என்ற நம்பிக்‌ 
கையில்தான்‌, அவனிடம்‌ கணையாழியையும்‌ கொடுத்து 
அனுப்புகிறான்‌. சீதையைக்‌ கட்டாயம்‌ “கண்டு வருவான்‌? 
என்று காகுத்தன்‌ நினைத்தான்‌. “கண்டு விட்டால்‌ 
கொண்டே வந்து விடுவான்‌? என்று அவன்‌ பூரண 
ஆற்றலையும்‌ அறிந்த சுக்ரீவனும்‌ எண்ணுகிறான்‌. 


இந்த அனுமன்‌ கடல்‌ கடக்கிறான்‌ . இலங்கை செல்‌ 
கிரான்‌. அசோக வனத்திலும்‌ நுழைகிறான்‌ . சீதையைக்‌ 
காண்கிறான்‌. அவளிடம்தான்‌ தன்னை ஒரு சேவகன்‌ 
என்றே அழகாக அறிமுகப்படுத்திக்‌ கொள்கிறான்‌ . 


இலங்கையில்‌ ராமன்‌ ராவணனுடன்‌ ஏற்றிருந்த 
போரில்தான்‌ இந்த அனுமன்‌ எவ்வளவு சேவை 
செய்திருக்கிறான்‌. இந்திரசித்தன்‌ ஏவிய பிரமாத்திரத்தால்‌ 
ராமன்‌ இலக்குவன்‌ உள்பட எல்லா வானர வீரர்களும்‌ 
கட்டுப்பட்டுக்‌ கிடந்தபோது திரும்பவும்‌ பாரதத்திற்கே 
தாவி வந்து மருத்துவ மலையையே வேறெடும்‌ பெயர்த்து 
எடுத்துக்‌ கொண்டுசென்று அவர்களுக்கு எல்லாம்‌ புத்துயிர்‌ 
கொடுத்திருக்கிரானே. அதனால்தானே ராமனும்‌ அனும 
னைத்‌ தன்‌ தந்தையாகவே மதித்து பாராட்டுகிறான்‌. 
மண்ணில்‌ தோன்‌ நினோம்‌, முன்னர்‌ 
மாண்டு போய்‌ 
நின்னில்‌ தோன்‌ நிய நெறியில்‌ 
தோன்றினோம்‌ 


என்று தன்னை இப்போது பெற்றெடுத்தவன்‌ அனுமனே 
என்றல்லவா ஓப்புக்கொள்கிறான்‌ . இப்படி எல்லாம்‌ அரிய 
சேவை செய்தவனுக்கு “நித்யத்வம்‌? வழங்கி என்றும்‌ 
சிரஞ்சீவியாகவே வாழ வைத்து விடுகிறானே ! இதை 


40 


எல்லாம்‌ எடுத்துக்‌ காட்டி வாதாடினார்கள்‌ அனுமன்‌ 
கட்சியார்‌. 
வீடணன்‌ கட்சியாரும்‌ சளைக்கவில்லை. ஏதோ 
கடைசிக்‌ காலத்தில்தான்‌ வீடணன்‌ ராமனோடு வந்து 
சேர்கிறான்‌ என்றாலும்‌, இராமசேவையில்‌ அவன்‌ 
யாருக்கும்‌ குறைந்தவனாக இல்லை. இராவணனுடைய 
கடைசித்‌ தம்பி வீடணன்‌. அரக்கர்‌ குலத்தில்‌ பிறந்த 
வனானுலும்‌ அந்தணனாகவே வாழ்ந்தவன்‌. இலங்கையில்‌ 
புகுந்து சீதையைத்‌ தேடிவரும்‌ அனுமன்‌ வீடணன்‌ 
மனை புகுந்தபோது, அவனை 
வேந்தர்‌, வேதியர்‌ மேல்‌உளோர்‌ 
கீழ்‌ உளோர்‌ விரும்பப்‌ 
போந்த புண்ணியனாகவே 
காண்கின்றான்‌. பின்னர்‌ அவனை அனுமனே “குற்றம்‌ 
இல்லது ஓர்‌ குணத்தினன்‌ இவன்‌: என்றே பாராட்டும்‌ 
பேறு பெறுகிறான்‌. அந்த வீடணனது மகளாகிய 
திரிசடையே அசோகவனத்தில்‌ சீதைக்கு உற்ற தோழி 
யாக இருந்து சேவை செய்கிருள்‌. இந்த வீடணனுக்கு 
தன்‌ அண்ணனிடம்‌ அபிமானம்‌ இருந்தாலும்‌ அவன்‌ 
செய்யும்‌ செயலுக்கு உடனாகி இருக்க முடியவில்லை. 
இராவணன்‌ சிதையைக்‌ கவர்ந்து வந்து அசோக 
வனத்தில்‌ சிறை வைத்திருப்பதைச்‌ சமயம்‌ வாய்க்கும்‌ 
போதெல்லாம்‌ கண்டிக்கிறான்‌. 
இசையும்‌ செல்வமும்‌ உயர்‌ 
குலத்து இயற்கையும்‌ எஞ்ச 
வசையும்‌ கீழ்மையும்‌ மீக்கொள 
கிளையொடும்‌ மடியாது 
அசைவு இல்‌ கற்பின்‌ 
அவ்‌ வணங்கை விட்டு அருளுதி 
என்றே உபதேசிக்கிறான்‌. இந்த அறிவுரைகளை எல்லாம்‌ 
“பிச்சர்‌ சொல்லுவ சொல்லி? என்று இராவணன்‌ ஒதுக்கி 
வீட்டு வீடணனை விரட்டியபோது அதற்குமேல்‌ இராவண 


41 


னுடன்‌ இருந்து பயனில்லை என்று கருதி ராமனிடம்‌ 
சென்று சரணாகதி அடைகின்றான்‌. அடைக்கலம்‌ என்று 
வந்த வீடணனை ராமனும்‌ ஏற்று அருள்புரிகின்றான்‌. அது 
முதல்‌ இராம சேவையிலேயே கழிக்கின்றான்‌ வீடணன்‌. 
இரத்தபாசத்தை யெல்லாம்‌ ஒதுக்கி விட்டு இராம சேவையி 
லேயே ஈடுபடுகிறான்‌. நீதியால்‌ வந்த நெடுந்‌ தரும 
நெறியல்லால்‌ சாதியால்‌ வந்த சிறு நெறியை அறியா 
தவனாகவே வாழ்கிறான்‌. அரக்கர்‌ செய்யும்‌ மாயங்‌ 
களை எல்லாம்‌ ராமனுக்கு எடுத்துச்‌ சொல்கிறான்‌. நிகும்‌ 
பலை யாகம்‌ செய்யும்‌ இந்திரசித்தனது மாயைகளை 
எல்லாம்‌ வென்று இலக்குவன்‌ இந்திரசித்தனை முடிப்‌ 
பதற்குப்‌ பெரிதும்‌ உதவுகின்றான்‌. இதனால்‌ அன்றோ, 
இந்திரசித்தனை வதைத்த இலக்குவனைப்‌ பார்த்து “இது 
வீடணன்‌ தந்த வெற்றி:-- என்றே பாராட்டி மகிழ்கிறான்‌ 
ராமன்‌. இப்படி எல்லாம்‌ வீடணன்‌ இராமசேவையில்‌ 
திளைக்கிறான்‌ என்பது வீடணன்‌ கட்சியார்‌ வாதம்‌. 

பார்க்கப்‌ போனால்‌, இலக்குவன்‌, அனுமன்‌, 
வீடணன்‌ மூவருமே இராமசேவையில்‌ சிறந்தவர்களாகத்‌ 
தான்‌ இருக்கிறார்கள்‌. என்றாலும்‌, இந்த மூவருள்ளும்‌ 
எவரது சேவை மிகமிக உயர்ந்தது என்று தீர்மானிப்பதே 
இப்‌ பட்டிமன்றத்தின்‌ குறிக்கோள்‌. 

சேவை செய்வதிலே, சேவை செய்கிறோம்‌ என்ற 
உணர்ச்சியே இல்லாமல்‌ சேவை செய்வதுதான்‌ உயர்ந்த 
சேவையாகக்‌ கருதப்படும்‌. மேலும்‌ சேவைக்காகவே 
வாழ்கிற மனநிலை உடையவராக இருப்பவரே சிறந்த 
சேவை செய்பவர்‌ என்று கருதப்படுவர்‌. இந்த உரைகல்லை 
வைத்துக்‌ கொண்டு இந்த மூவர்‌ சேவையையும்‌ எடை 
போட்டுப்‌ பார்க்கலாம்‌. வீடணன்‌ இராமசேவையில்‌ 
ஈடுபடுமுன்‌ இராவண சேவையில்‌ இருந்தவன்‌. 
இராவணன்‌ தவறு செய்கிறான்‌ என்று தெரிந்த பின்னரே 
அவன்‌ அவனை விட்டு விட்டு ராமனிடம்‌ ஓடுகிறான்‌ . 


42 


இராவணன்‌ இந்திரசித்து முதலிய அரக்கர்‌ செய்யும்‌ 
மாயங்களை எல்லாம்‌ எடுத்துக்‌ கூறுகிறான்‌. ஒருக்கால்‌ 
ராமன்‌ ஏதாவது தப்புத்‌ தவறுகள்‌ செய்துவிட்டால்‌ 
அவனையும்‌ விட்டு ஓடத்‌ தயாராகவே இருப்பவன்‌ அவன்‌. 
சேவை அவனது லட்சியம்‌ அன்று. நீதியால்‌ வந்த நெடுந்‌ 
தரும்‌ நெறியிலே நிற்பதே லட்சியம்‌. அரச குடும்பத்தில்‌ 
மூவுலகாளும்‌ இலங்கேஸ்வரன்‌ தம்பியாகப்‌ பிறந்த 
அவனிடம்‌ சேவை செய்யும்‌ உணர்ச்சி இல்லை. இருக்கிற 
சூழ்நிலையில்‌ இராமசேவை செய்வதே தான்‌ உயர்வதற்கு 
வழி என்று கருதுகிறான்‌. அப்படி சேவை செய்வதன்‌ 
மூலம்‌ இலங்கை அரசைவிடப்‌ பெரிய அரசான வீட்டரசு 
கிடைக்கும்‌ என நினைக்கிறான்‌. அதற்காகவே ராமனிடம்‌. 
வந்து அடைக்கலம்‌ புகுகின்றான்‌. ஆதலால்‌ இராம 
சேவையில்‌ அவன்‌ தலை நின்றவன்‌ என்று கூறுதல்‌ 
இயலாது. ஆதலால்‌ விவாதத்திலிருந்து முதலில்‌ அவனை 
விலக்கி விடலாம்‌. 
அனுமனும்‌ இலக்குவனும்‌ தன்னலமற்ற சேவை 
செய்தவர்கள்தாம்‌. அனுமன்‌ என்ற ஒருவன்‌ இல்லா 
விட்டால்‌ ராமன்‌ இராவணனை வெற்றி ர கு 
என்பதே சந்தேகம்தான்‌. என்றாலும்‌, “தான்‌ சேவை 
செய்யப்‌ பிறத்தவன்‌ என்ற எண்ணமும்‌ உணர்வும்‌ 
இருக்கிறது. அதை வாய்விட்டு விளம்பரப்‌ 
படுத்திக்கொள்ளவும்‌ செய்கிறான்‌. 


& 
- 
1a 
1 


வண்ணக்‌ கடலீன்‌ கிடைகிடந்த 
மணலின்‌ பலரால்‌ வானரங்கள்‌ 


எண்ணற்‌ கு அரிய படைத்தலைவர்‌ 
இராமற்கு அடியார்‌, யான்‌ உதவக்‌ 
பண்ணை க்கு ஒருவன்‌ எனப்‌ போந்தேன்‌ 
ஏவல்‌ கூவல்‌ பணி சசய்வேன்‌. 
என்றே தன்னைச்‌ சீதையிடம்‌ அழறிமுகப்படுத்திக்‌ 
கொள்கிறான்‌. நான்‌ இராமசேவை செய்கிறவன்‌ என்பதி 
லேயே பெருமை கொள்கிறவகு இக வாழ்கிறான்‌ அவன்‌. 


48 


ஆனால்‌ இலக்குவனோ தம்பி என்னும்‌ படிக்கு அன்றி' 
அடியாரின்‌ ஏவல்‌ செய்கிறான்‌. சேவை செய்கிறோம்‌ 
என்னும்‌ உணர்வே அற்று, சேவையிலேயே ஒன்றி 
விடுகிறான்‌. கங்கைக்‌ கரையில்‌ ராமனும்‌ சீதையும்‌ 
படுத்துத்‌ தூங்கினாலும்‌ சரி, இல்லை பஞ்சவடிப்‌ பர்ண 
சாலையில்‌ இருந்தாலும்‌ சரி, வில்லை ஊன்றிய கையொடும்‌ 
வெய்துயிர்ப்பொடும்‌ கங்குல்‌ எல்லை காண்பளவும்‌ நின்று 
காவல்‌ புரிந்து தொண்டு செய்கிறான்‌. ஆற்றைக்‌ கடக்க 
வேண்டுமா? இல்லை பர்ணசாலை கட்டவேண்டுமா 2 
இல்லை, பகைவர்களை முடித்து வெற்றி சூடவேண்டுமா ?' 
எல்லா சேவையையும்‌ சேவை செய்கிறோம்‌ என்ற: 
உணர்வே இல்லாமல்‌, கர்மமே கண்ணாக இருந்து செய்‌ 
கிறான்‌. தான்‌ செய்கிற பணியை எல்லாம்‌ பிறர்‌ அறிய 
வேண்டும்‌ என்று விளம்பரப்படுத்திக்‌ கொள்வதுமில்லை. 
சித்திர கூடத்தில்‌ இலக்குவன்‌ பர்ணசாலை கட்டியதும்‌,. 
ராமன்‌ அதனைக்‌ கண்டு, 

*குன்றுபோலக்‌ குவவிய தோளினாய்‌ 
என்று கற்றனை நீ இதுபோல்‌" 

என்று கண்ணீரே வடித்து விடுகிறான்‌. இலக்குவனது 
சேவையை ராமன்‌ எப்படி மதிக்கின்றான்‌ என்பதை, 


*மேவுகானம்‌ மிதிலையர்‌ கோன்மகள்‌ 

பூவின்‌ மெல்லிய பாதமும்‌ போந்தன 
தா இல்‌ எம்பிகை சாலை சமைத்தன 

யாவை யாதும்‌ இலர்க்கு இயையா தவே 


என்று பாராட்டுவது ஒன்றே போதுமே, இராமசேவையில்‌ 
தலை நின்றவன்‌ இலக்குவனே என்பதற்கு. அவனைத்‌ 
தானே வைஷணப்்‌ பெரியார்களும்‌ “கைங்கர்ய லக்ஷிமி?-- 
என்று பாராட்டுகிறார்கள்‌. ஆதலால்‌ ராமசேவையில்‌ தலை: 
நின்றவன்‌ இலக்குவனே என்று தீர்ப்புக்‌ கூறுகிறேன்‌ 
நான்‌. 


தாயன்பில்‌ தலை நின்றவர்‌ யார்‌ ? 
ர பட்ட பாபா ம 


கோசலையா ? 
கைகேயியா ? 
சுமத்திரையா ? 


இன்று இந்த பட்டிமன்றத்தில்‌ கலந்துகொள்ள ஆறு 
தாய்மார்களும்‌ பன்னிரண்டு தத்தைமார்களும்‌ வந்திருக்‌ 
கின்றனர்‌. உண்மையிலே தாயன்பைப்பற்றிப்‌ பேசத்‌ 
தகுதி உடையவர்கள்‌ தாய்மார்களே. தந்தைமாரோ ஏதோ 
“வந்தோம்‌ போனோம்‌? என்ற அளவில்தான்‌ விவாதத்தில்‌ 
கலந்துகொள்ளக்கூடும்‌. பத்து மாதம்‌ தன்‌ வயீற்றில்‌ 
சுமந்து பெற்ற தாய்மார்க்குத்தானே தெரியும்‌ தன்‌ குழந்‌ 
தையின்‌ அருமை, ஆதலால்‌ தன்‌ குழந்தைகளிடம்‌ அன்பு 
செலுத்தாத தாயார்‌ உலகிலேயே இருத்தல்‌ இயலாது. 
அழகற்ற குழந்தையாகவோ, அறிவற்ற குழந்தை 


45 


யாகவோ, இல்லை உடலிலோ உள்ளத்திலோ ஊனம்‌: 
உற்ற குழந்தையாக இருந்தாலும்‌ பெற்ற தாய்க்கு அத 
னிடம்‌ அன்பு இருக்கத்தான்‌ செய்யும்‌. காக்கைக்கும்‌. 
தன்‌ குஞ்சு பொன்‌ குஞ்சு என்பதுதானே பழமொழி. 

கவிச்சக்ரவர்த்தி கம்பனது காவியத்தில்‌ வருகின்ற: 
தாயர்‌ பலர்‌. ராமன்‌, இலக்குவன்‌, பரதன்‌, சத்ருக்கனன்‌ 
என்ற நால்வரையும்‌ பெற்றெடுத்த தாயர்‌ மூவர்‌. இந்திர 
சித்தனைப்‌ பெற்றெடுத்த தாய்‌ மண்டோதரி, அங்கதனைப்‌ 
பெற்றெடுத்த தாய்‌ தாரை--என்று ஐந்து தாயர்களைப்‌ பற்‌ 
நியும்‌ கம்பன்‌ பேசி இருக்கிறான்‌. என்றாலும்‌ இன்று விவா 
தத்திற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டவர்கள்‌ சக்கரவர்த்தி 
தசரதனது மனைவியர்‌. ராமனையும்‌ அவன்‌ சகோதரர்‌ 
களையும்‌ பெற்றெடுத்த தாயராம்‌ கோசலை, கைகேயி, சுமித்‌ 
திரை என்ற மூவருமே. இதில்‌ ஒரு சிறப்பு என்ன என்றால்‌ 
இந்த மூவரும்‌ ஒரு கணவனின்‌ மனைவியராக இருந்தவர்‌ 
கள்‌. இவர்கள்‌ எல்லாம்‌ சக்களத்திகள்‌. இவர்கள்‌ மூவரும்‌ 
தன்‌ சொந்தப்‌ பிள்ளையிடம்‌ காட்டும்‌ அன்பையே தன்‌ 
மாற்ருளின்‌ பிள்ளைகளிடமும்‌ காட்டி வந்திருக்கின்றனர்‌. 
தன்‌ பிள்ளை வேறு, தன்‌ சக்களத்திப்‌ பிள்ளை வேறு என்ற 
உணர்ச்சியில்லாமல்‌ அன்பு காட்டிய தாயர்‌. நமக்குத்‌ 
தெரியும்‌ இவ்வுலகில்‌ மாற்றாந்‌ தாயர்‌ தம்‌ மூத்தாளின்‌ 
பிள்ளைகளிடம்‌ எவ்வளவு கொடுமையாக நடந்துகொண் 
டிருக்கிறார்கள்‌ என்று. அப்படி இருக்கும்போது இந்தத்‌. 
தூயர்‌ மூவரும்‌ தன்‌ பிள்ளைகளிடம்‌ காட்டிய அன்பைவிட 
அதிகமான அன்பையே தன்‌ மாற்றாளின்‌ பிள்ளைகளிட 
மும்‌ காட்டி வந்திருக்கிறார்கள்‌ என்று கம்பன்‌ காவியம்‌ 
எழுதுகிறபோது அந்தத்‌ தாயன்பு யாரிடத்தில்‌ மிகவும்‌ 
சிறந்து விளங்குகிறது என்று விவாதித்து முடிவு கட்டுவது 
சிறப்பான ஒன்றல்லவா ? 


பதினெட்டுப்‌ பேர்‌ இந்தத்‌ தாயரின்‌ தன்மைகளை 
எல்லாம்‌ எடுத்துக்‌ கூறினார்கள்‌. கோசலை கட்சியில்‌ 


46 


வாதித்தவர்‌ அவள்‌ ராமனிடம்‌ காட்டிய அன்பை விடப்‌ 
பரதனிடமே அதிகம்‌ அன்பு காட்டுகிறாள்‌ என்று குறிப்‌ 
பிட்டார்‌. பரதன்‌ பிறந்ததுதான்‌ கைகேயி வயிற்றில்‌, 
அவன்‌ வளர்ந்ததெல்லாம்‌ கோசலை மடியில்‌ என்றுதானே 
கவிஞன்‌ கூறுகிறான்‌. அதனால்‌, தான்‌ பெற்ற ராமனிடத்து 
அன்பு செலுத்தவும்‌ அவள்‌ தவறவில்லையே. தன்‌ மகன்‌ 
ராமனுக்குப்‌ பட்டம்‌ என்று கேள்விப்பட்டு மிக்க மகிழ்ச்சி 
அடைகிறாள்‌. தனக்கு அந்த நற்செய்தியைச்‌ சொன்ன 
வர்களுக்கு எல்லாம்‌ வெகுமதிகள்‌ அளிக்கிறாள்‌. சுமித்தி 
ரையையும்‌ உடன்‌ கூட்டிக்கொண்டு கோயிலுக்குச்‌ 
சென்று திருமாலை வணங்குகிறாள்‌. ₹ என்‌ வயின்‌ தரும்‌ 
மைந்தற்கு இனி அருள்‌ உன்‌ வயத்ததுச என்று பிரார்த்‌ 
தித்துக்கொள்கிறாள்‌. இப்படி ராமன்‌ முடிசூடும்‌ நிகழ்ச்‌ 
சியை மிக்க மகிழ்ச்சியோடு எதிர்‌ நோக்கிக்கொண்டிருந்த 
கோசலை முன்‌, மறுநாள்‌, முடி சூடுதல்‌ தடைப்பட்டு தனிய 
னாய்‌ ராமன்‌ வருகின்றான்‌. அவன்‌ வருகின்ற கோலத்தை, 
குழைக்கின்‌ ற கவரி இன்றிக்‌ 
கொற்ற வெண்‌ குடையும்‌ இன்றி 
இழைக்கின்ற விதி முன்‌ செல்ல 
தருமம்‌ பின்‌ இரங்கி ஏங்க 
மழைக்‌ குன்றம்‌ அனையான்‌ மெளலி 
கவித்தனன்‌ வரும்‌ என்று 
தழைக்கின்ற உள்ளத்‌ தன்னாள்‌ 
முன்‌ ஒரு தமியன்‌ சென்றான்‌ 
என்று கம்பன்‌ பாடுகிறான்‌. கிரீடம்‌ ஒடாத தலையொடும்‌, 
மஞ்சனப்‌ புனித தீராட்டப்படாத சிகையொடும்‌ வரும்‌ 
மகனைக்‌ கண்டு துணுக்கம்‌ உறுகிறாள்‌. நடந்தது என்ன 
நெடுமுடி புனைதற்கு ஏதாவது இடையூறு நிகழ்ந்ததா? 
என்று மிக்க ஆதங்கத்‌ தோடேயே கேட்கிறாள்‌. காவிய 
தாயகனான ராமனும்‌ மிகவும்‌ பக்குவமாக எ அம்மா! 
ஒன்றும்‌ இல்லை நின்‌ காதல்‌ திருமகன்‌ பங்கமில்‌ குணத்து 
எம்பி பரதனே துங்கமாமுடி சூடுகின்றான்‌ என்கிறான்‌. 


47 


இதைக்‌ கேட்டதும்‌ தன்‌ மகன்‌ ராமனுக்குப்‌ பட்டம்‌ 
இல்லை என்பது தெளிவாகிவிடுகிறது கோசலைக்கு, இத 
னால்‌ அவள்‌ அதிர்ச்சி அடையவில்லை. ஏதோ வழிவழி 
யாக மன்னர்‌ பரம்பரையில்‌ தலைமகனே பட்டம்‌ சூடுவது 
என்பதுதான்‌ முறையாக இருந்திருக்கிறது. இந்த முறை 
தவறினாலும்‌ பரவாய்‌ இல்லை. உன்னைவிட நல்ல குண 
சாலியும்‌ நிறை குணமும்‌ உடைய பரதன்தானே முடி 
சூடுகின்றான்‌ என்று சொல்லி ராமனையே தேற்ற முனை 
கிறாள்‌. இதைச்‌ சொல்லும்‌ கம்பன்‌ கோசலைக்குத்‌ தன்‌ 
பிள்ளை வேறு, மாற்றான்‌ பிள்ளைகள்‌ வேறு என்பது தெரி 
யும்‌. என்றாலும்‌ அந்த வேற்றுமை உணர்வு தன்‌ உள்ளத்‌ 
தில்‌ வேர்‌ ஊன்றாதபடி ஆற்றல்சால்‌ கோசலை. தன்‌ அறி 
வின்‌ திறத்தாலே அந்த வேற்றுமையை மாற்றுகிறாள்‌ 
என்கிறான்‌-- 
முறைமை அன்று என்பது 
ஒன்று உண்டு -- அதல்லது 
நிறை குணத்தவன்‌ 
நின்னினும்‌ நல்லன்‌ 
குறைவு இலன்‌ எனக்‌ 
கூறினாள்‌ நால்வர்க்கும்‌ 
மறுஇல்‌ அன்பினில்‌ 
வேற்றுமை மாற்றினாள்‌. 
என்பது கம்பன்‌ பாடல்‌. இப்படி யெல்லாம்‌ நிறைந்த 
பண்‌ புடையவளாக இருந்த கோசலை தன்‌ மகன்‌ ராமன்‌ காடு 
செல்கிறான்‌ என்று கேட்டதும்‌ துடிதுடித்துப்‌ போகிறாள்‌. 
வஞ்சமோ மகனே! உனை மா நிலம்‌ 
? தஞ்சமாக நீ தாங்கு என்ற வாசகம்‌ 
என்று குமுறுகிறாள்‌. கடைசியில்‌ தன்‌ மகன்‌ சுட்டிக்‌ 
காட்டியபடி ராமனது பிரிவினில்‌ வருந்தும்‌ தசரதனைத்‌ 
தேற்றுவதற்காகவே அயோத்தியில்‌ தங்கியிருக்க உடன்‌ 
படுகிறாள்‌. இத்தனையும்‌ அவள்‌ தாயன்பை விளக்க 
வில்லையா ? 


48 


இன்னும்‌ தாயுரை ந தாதை உதவிய த்ர 


செல்லும்போது கம்‌ உடன்‌ ஆகக கங்கைக்‌ 
கரையில்‌ இருந்த குகனை, பரதன்‌, *₹இராகவனுக்கு இன்‌ 
துணைவன்‌, இலக்குவற்கும்‌ இளையவர்க்கும்‌ எனக்கும்‌ 
மூத்தான்‌?— என்று அறிமுகப்படுத்தியபோது அவனை 
யுமே தன்னுடைய மகனாக ஏற்று £*நைவீரலீர்‌ மைந்தீர்‌ ப 
இனி இந்தக்‌ குகனையும்‌ சேர்த்துக்கொண்டு நீங்கள்‌ ஐந்து 
சகோதரர்களாக வாழுங்கள்‌ என்று ஆசி கூறுகிறாள்‌. 
இப்படியெல்லாம்‌ ராமன்‌ மீது மாத்திரம்‌ அல்ல பரதன்‌, 
இலக்குவன்‌, குகன்‌ முதலியோரிடம்‌ தாயன்பு காட்டும்‌ 
தாயாக காவியத்தில்‌ உலா வருகிறாள்‌ கோசலை-- என்பது 
கோசலை கட்சியாரது வாதம்‌. 


கைகேயி வான்மீகரது காவியப்படி தசரதனுடைய 
மூன்றாவதுமனைவி. பிள்ளைப்பேறு இல்லாதிருந்த தசரதன்‌ 
கேகய மன்னனை அடுத்து அவன்‌ மகளாகிய கைகேயியை 
மணம்‌ பேசுகின்றான்‌. அப்போது அவள்‌ வயிற்றில்‌ 
பிறக்கும்‌ ரண்‌! பட்டம்‌ என்று வாக்களிக்கிறான்‌ . 
இதுவே அவனது சுல்கமாக இருக்கிறது. கவிச்சக்ரவர்த்தி 
கம்பன்‌ கைகேயியைத்‌ தசரதனது இரண்டாவது மனைவி 
ப. சுல்க அல்ப க்‌ கற்க .. 


சித்தி 222 ரூக்கிரன்‌. ராமன்‌ கோசலை 
ர்க்‌ ரலும்‌ வளர்ந்ததெல்லாம்‌ கைகேயி இடத்‌ 
வளும்‌ கோசலையைப்‌ போல மாற்றாளின்‌ 
மகன்‌, தன்‌. கன்‌ என்ற வேற்றுமை இல்லாமலேயே 
எல்லோரிடத்தும்‌ அன்பு காட்டியவள்‌. கோசலை வேற்‌ 
றுமையை உணர்ந்தாலும்‌ தன்‌ அறிவாற்றலால்‌ அந்த 
வேற்றுமையை மாற்றத்‌ தெரிந்திருந்தாள்‌. கைகேயியோ 
அந்த வேற்றுமையையே உணராதவளாகவே இருக்‌ 


49 


கிறாள்‌. அதனால்தான்‌ அவள்‌ “வேற்றுமை உற்றிலள்‌? 
என்றுகம்பன்‌ அவளுக்கு ஏற்றம்‌ கொடுக்கிறான்‌. ராம 
னுக்குபட்டம்‌ என்றறிந்த மந்தரை அதைத்‌ தடுக்க கைகே 
யியை அணுகுகிறாள்‌. தூங்குகின்ற கைகேயியை எழுப்பு 
கிறாள்‌. “உனக்கு இடர்‌ வருகிறது என்றாள்‌. அப்போது 
கைகேயி பேசுகிறாள்‌. 


தெவ்வடு சிலைக்கை என்‌ 
சிறுவர்‌ செவ்வியர்‌ 

அவ்வவர்‌ துறை தொறும்‌ 
அறம்‌ திறம்பலர்‌ 

எவ்விடர்‌ எனக்கு வந்து 
அடுப்பது ஈங்கு! 

என்றும்‌, 

விராவரும்‌ புவிக்கெலாம்‌ 
வேதமே யன 

இராமனைப்‌ பயந்த எற்கு 
இடர்‌ உண்டோ ? 


என்றும்‌ பேசுகிறாள்‌. £“என்‌ பிள்ளைகள்‌ எல்லோருமே 
நல்லவர்கள்‌? என்று வேற்றுமை காட்டாது பேசியதுடன்‌ 
₹₹ராமனைப்‌ பெற்ற தாயாகிய எனக்கு இடர்‌ வருமோ?5-- 
என்று பேசும்போது தாயன்பில்‌ சிறந்தவளாகக்‌ காணப்‌ 
படுகிறாள்‌. 


ஆம்‌. இப்படி அன்பு காட்டிய தாய்தானே ராம 
னைக்‌ காட்டிற்கு அனுப்பவும்‌ முனைகிறாள்‌ என்று குறை 
கூறுவார்க்கு அது இராமாவதார ரகசியம்‌. ராமன்‌ 
பிறந்ததே அரக்கர்களை அழிக்கத்தானே ? அதற்கு 
ராமன்‌ காட்டிற்குப்‌ போய்த்தானே ஆகவேண்டும்‌. 
அரக்கர்‌ செய்த பாவமும்‌, நல்லவர்கள்‌ செய்த தவமுமே 
சதிசெய்து அவளை இப்படி ஒரு காரியம்‌ செய்யத்‌ தூண்டி 
யிருக்கின்றன. இதைத்தானே கம்பன்‌, 

4 


50 


அரக்கர்‌ பாவமும்‌ அல்லவர்‌ 
இயற்றிய அறமும்‌ 
துரக்க, நல்‌ அருள்‌ துறந்தனள்‌ 
தூமொழி மடமான்‌ 
என்று கூறுகிறான்‌. இந்த ஒரே காரியத்தால்‌ அவள்‌ 
தாயன்பு இல்லாதவள்‌ ஆகிவிடமாட்டாள்‌. சிறையிருந்த 
சீதையை மீட்டுவரும்‌ ராமனும்‌ விண்ணுலகில்‌ இருந்து 
இழிந்து வத்த தந்தையிடம்‌, 
தீயள்‌ என்று நீ துறந்த 
என்‌ தெய்வமும்‌ மகனும்‌ 
தாயும்‌ தம்பியும்‌ ஆம்‌ 
வரம்‌ தருக 


என்று தானே வேண்டுகிறான்‌. இப்படி காவிய நாயக 
னன ராமனாலேயே என்‌ தெய்வம்‌ என்று போற்றத்‌ 
தகுந்த கைகேயியே தாயன்பில்‌ சிறந்தவள்‌ என்பது 
கைகேயி கட்சியினர்‌ வாதம்‌. 


மூன்றாவதாக வரும்‌ சுமித்திரை கம்பனது காவியத்தில்‌ 
தசரதனது மூன்றாவது மனைவியாக, இளைய மென்‌ கொடி 
யாக இருக்கிறாள்‌. மற்ற இருவரும்‌ ஒவ்வொரு பிள்ளை 
யையே பெற இவள்‌ மட்டும்‌ இலக்குவன்‌, சத்ருக்கனன்‌ 
என்று இரண்டு புதல்வர்களைப்‌ பெறுகிறாள்‌. பெற்றாளே 
தவிர அவர்களை வளர்க்கவில்லை. இலக்குவனை ராமன்‌ 
துணைவஞனாகவும்‌, சத்ருக்கனனை பரதன்‌ துணைவனாகவும்‌ 
வளரும்படி விட்டுவிடுகிறாள்‌. இவளுக்கு ராமனிடத்து 
அன்பு அபரிமிதமாகவே இருக்கிறது. அதனால்‌ ராமன்‌ 
காட்டுக்குச்‌ செல்லுகிறன்‌ என்றபோது, தன்‌ மகன்‌ 
இலக்குவனயும்‌ அவனுடன்‌ அனுப்பத்‌ துணிகிறாள்‌. 
அத்தோடு * இனி ராமன்‌ இருக்கும்‌டமே அயோத்தி 
ராமனே உனது தந்தை, சீதையே உன்‌ தாய்‌ என்றும்‌ 


51 


பின்னும்‌ பகர்வாள்‌, மகனே 
இவன்‌ பின்‌ செல்‌, தம்பி 
என்னும்‌ படிக்‌ கன்று 
அடியாரின்‌ ஏவல்‌ செய்தி 
மன்னும்‌ நகர்க்கே இவன்‌ 
வந்திடில்‌ வா-அது அன்றேல்‌ 
முன்னம்‌ முடி, என்றனள்‌ 
வாள்‌ விழி சோர நின்றாள்‌ 
என்று கம்பர்‌ பாடுவதிலிருந்து அவள்‌ தாயன்பு எப்படித்‌ 
தலையாய அன்பு என்று தெரித்துகொள்ளலாமே. அதனால்‌ 
தானே கங்கைக்‌ கரையில்‌ குகனும்‌, * அன்பின்‌ நிறைந்‌ 
தாளை உரை? என்று பரதனிடம்‌ கேட்கிறான்‌. இதனால்‌ 
சுமித்திரையே தாயன்பில்‌ சிறந்தவள்‌ என்பது சுமித்‌ 
திரை கட்சியார்‌ வாதம்‌. 
இம்‌ மூன்று கட்சியாரது வாதத்தைக்‌ கேட்டபின்‌ 
அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ எடுத்துக்காட்டும்‌ சான்றுகளைப்‌ 
பார்த்தபின்‌ அவரவர்‌ கட்சிக்கே பலம்‌ அதிகம்‌ என்று 
தோன்றும்‌. சிலர்‌ வாதித்தபடி தன்‌ சொந்தக்‌ குழந்தை 
களிடம்‌ காட்டுகிற அன்பே அன்பு. மாற்றாள்‌ மகனிடம்‌ 
காட்டுகிற அன்பு உண்மையான அன்பல்ல என்ற 
வாதத்தை நான்‌ ஏற்கத்‌ தயாராக இல்லை. உண்மையிலே 
இப்படி தன்‌ மகன்‌, மாற்றாள்‌ மகன்‌ என்ற வேற்றுமையே 
இல்லாத அன்பு காட்டுகிற தாயர்‌ மூவரை உருவாக்கிய 
பெருமை கம்பனுக்குத்தான்‌ உண்டு. 


ஆனால்‌ விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட பொருள்‌ 
தாயன்பில்‌ தலை நின்றவர்‌ யார்‌ என்பது. மூவரும்‌ 
தாயன்புடையவர்கள்தாம்‌ என்றாலும்‌ கைகேயியின்‌ அன்பு 
நிலைத்த அன்பாக இருக்கக்‌ காணோம்‌. கைகேயி ராம 
னைத்‌ தன்‌ மகனாகவே கருதுகிறாள்‌. அவனை மகனாகப்‌ 
பெற்றதில்‌ பெருமிதமே கொள்ளுகிறாள்‌ என்றாலும்‌, கூனி 
என்னும்‌ ஒரு சேடி அந்த அன்பைக்‌ கலைக்கும்‌ அளவுக்கு 


52 


லாதவளாகி விடுகிறாள்‌. தெய்வக்‌ 
ளே சூழ்நிலை காரண 
னிடம்‌ 


ஆழ்ந்த அன்பு இல்‌ 
கற்பினாள்‌ என்று போற்றப்படும்‌ அவ 
மாகத்‌ தன்‌ அன்பை எல்லாம்‌ மறந்து தன்‌ கணவ 
வாதாடி வரம்பெற்று ராமனைக்‌ காட்டிற்கு அனுப்பிவிடு 
கிறாள்‌. இந்த நிகழ்ச்சிக்கு முன்வரை அவளைப்‌ புகழ்ந்து 
கொண்டே வந்த கம்பன்‌ அவளை * இரக்கம்‌ இலாள்‌ 2 
இடரிலா முகத்தான்‌ - “தீயவை யாவினும்‌ சிறந்த தீயாள்‌?' 
என்றெல்லாம்‌ திட்டித்‌ தீர்க்கிறான்‌. £“படரெலாம்‌ படைத்‌ 
தாள்‌, பழி வளர்க்கும்‌ செவிலி:-என்று தன்‌ மகனான பரத: 
இகழ்ந்து பேசும்‌ வ்ண்ணம்‌ செய்துவிடுகிறாள்‌. 
ராமன்பேரில்‌ உள்ள அன்பை மட்டுமா துறந்து நிற்கி 
றாள்‌, தன்‌ மகன்‌ பரதனுக்கு தீராத பழி தரும்‌ காரியத்தை 
யல்லவா செய்துவிடுகிறாள்‌. தன்‌ கணவன்‌ உயிரை 
யும்‌ குடிக்கும்‌ காலனாக மாறுகிறாள்‌. இத்தகைய தாயை, 
தாயன்பில்‌ தலைநின்றவள்‌ என்று கூறுவது எங்ஙனம்‌ ? 
இனி சுமித்திரையைப்‌ பார்க்கலாம்‌. அவள்‌ கட்சியில்‌ 
நின்று பேசிய ஒரு பெண்மணி சொன்னதுபோல 
அவளுடைய பெருமை எல்லாம்‌ இரண்டு “கப்‌ 
பாயசம்‌ குடித்து இரண்டு பிள்ளையைப்‌ பெற்றதோடு சரி 
என்று அமைந்துவிடுகிறது. அவள்‌ தன்‌ மக்களிடமோ 
மற்றவர்களிடமோ அன்பு காட்டியதற்கு சான்றுகள்‌ 
ஒன்றுமே கம்பன்‌ தரவில்லை. அவதார மூர்த்தியாகிய 
ராமனின்‌ சேவகனாக தன்‌ மகன்‌ இருந்து புகழ்‌ பெற்றால்‌ 
போதும்‌ என்று நினைக்கிறாள்‌. இராம சேவையில்‌ உள்ள 
காதலால்‌, தன்‌ மகன்‌ இலக்குவன்‌ ராமன்‌ இறப்பதற்கு 
முன்னரே இறந்துவிட வேண்டும்‌ என்று கூட விரும்பு 
கிருள்‌. இப்படி வீரும்பும்‌ சுமித்திரையை, உயர்ந்த 
பண்பும்‌ தியாக புத்தியையும்‌ உடையவள்‌ என்று பாராட்‌ 
டலாம்‌. ஆனால்‌ தாயன்பு உடையவள்‌ என்று பாராட்ட 


முடியுமா என்ன ? 


538 


தசரதனது முதல்‌ தேவியான கோசலை தாயன்பிலும்‌ 
முதல்‌ ஸ்தானத்தைப்‌ பெற்றவளாகவே நிற்கிறாள்‌. 
அவளைப்பற்றி கவிச்சக்ரவர்த்தி கம்பன்‌ பேசுகின்ற 
போதெல்லாம்‌ நிறைந்த மொழியாலேயே பேசுகிறான்‌. 
கொண்டல்‌ வண்ணனாம்‌ ராமனை நல்கியவள்‌ அல்லவா 
அவள்‌. உலகம்‌ யாவையும்‌ தன்‌ வயிற்றில்‌ அடக்கிய 
மாயனைத்‌ தன்‌ வயிற்றில்‌ அடக்கும்‌ தவத்தினள்‌ ஆயிற்றே. 
மூன்றுலகம்‌ ஈன்றானை முன்னீன்ற பேறு அவளுக்குத்‌ 
தானே வாய்க்கிறது. இத்தோடு கோக்கள்‌ வைகும்‌ 
முற்றத்தாளான தசரதச்‌ சக்கரவர்த்தியின்‌ முதல்‌ தேவி. 
இவள்‌ ஆற்றல்சால்‌ கோசலையாக, அன்புத்‌ தாயாக 
உருவாகிறாள்‌. அவளது அன்பு அறிவோடு கலந்த 
அன்பு. அதனால்தான்‌ தன்‌ மகன்‌ மாற்றாள்‌ மகன்‌ என்‌ 
றெல்லாம்‌ வேற்றுமையை உணர்ந்தவளாயிருந்தும்‌, அவ்‌ 
வேற்றுமையை எல்லாம்‌ மாற்றி அந்த அன்பில்‌ நிலைத்து 
நிற்கவும்‌ அறிந்திருந்தாள்‌. கைகேயியைப்போல, வேற்‌ 
றுமையை உணராதவளாக வாழ்ந்து பின்னர்‌ ஒரு 
சேடியின்‌ சூழ்ச்சியினால்‌ நிலை தடுமாறித்‌ தவிக்காதவளாக 
இருக்கிறாள்‌. ராமன்‌ காடு சென்றபின்‌ அயோத்திவந்த 
பரதனை முதன்‌ முதல்‌ கண்டபோது, அவனும்‌ அவன்‌ 
தாயின்‌ சதிக்கு உடந்தையாக இருந்திருப்பானோ என்று 
சந்தேகிப்பதில்‌ அவள்‌ தாயன்பு நிலை தடுமாறுகிறதே, 
என்று கேட்கலாம்‌. அங்கு அவள்‌ பேசுவது எல்லாம்‌ 
££ ககயர்‌ கோமகள்‌ இழைத்த கைதவம்‌ ஐய! நீ அறிந்‌ 
திலைபோலும்‌ என்ற கூற்றுத்தான்‌. இதன்‌ மூலம்‌, 
கோசலை கண நேரத்திற்குப்‌ பரதனையும்‌ சந்தேகிக்கிறாள்‌ 
என்று ஊகிக்க முடிகிறதே தவிர அப்படியே சந்தேகித்‌ 
தாள்‌ என்று உறுதியாகக்‌ கூற முடியவில்லை- ஏதோ 
தகவல்‌ அறியக்‌ கேட்ட கேள்வியாகவும்‌ இருக்கலாம்‌ 
தானே ? 

இந்த ஒரு இடத்தைத்‌ தவிர வேறு எந்த இடத்தி 
லும்‌ அவள்‌ பரதனைக்‌ குறை கூறியதாகக்‌ கம்பன்‌ குறிக்க 


54 


வேயில்லை. ராமனிடத்தும்‌, பரதனிடத்தும்‌, ஏன்‌ 
இலக்குவனிடத்தும்‌ ஓரே தன்மையான அன்பு காட்டிய 
வளாக அமைகிருள்‌. கடைசியில்‌ ராமன்‌ குறித்த காலத்‌ 
தில்‌ வராதது கண்டு தீக்குளிக்க நின்ற பரதனைப்‌ பார்ந்து; 
“எண்ணில்‌ கோடி ராமர்கள்‌ எண்ணிலும்‌ அண்ணல்‌ 
நின்‌ அருளுக்கு அருகாவாரோ? என்று கூறுகின்றாளே , 
அது ஒன்றே அவனை விண்ணுக்கு உயர்த்திவிடுகிறதே ! 
அவள்‌ தாயன்பே ஆரம்பம்‌ முதல்‌ கடைசிவரை நிலைத்து 
நின்று ஒளி வீசிய தாயன்பு. ஆம்‌. தாயன்பில்‌ தலை 
நின்றவள்‌ கோசலையே என்று தீர்ப்புக்‌ கூறி அமைதி 


பெறுகின்றேன்‌ . 


கம்பனில்‌ மேலோங்கி நிற்கும்‌ பண்பு 


புத்திர வாஞ்சையா ? 
சகோதர பாசமா ? 


பதி பக்தியா ? 


இன்றையப்‌ பட்டிமன்றத்திற்கு உரியபொருள்‌ கம்ப 
னில்‌ மேலோங்கி நிற்கும்‌ பண்பு புத்திர வாஞ்சையா ? 
சகோதர பாசமா? பதி பக்தியா? என்பதாகும்‌. பண்பு 
என்றால்‌ என்ன? வள்ளுவர்‌ தந்த திருக்குறளில்‌ பண்‌ 
புடைமை என்று ஒரு அதிகாரம்‌ இருக்கிறது. இதற்கு 
உரை கூறும்போது “பண்புடையவராக வாழும்‌ நல்வழி? 
என்றே கூறினர்‌. ஆங்கில அறிஞரான டாக்டர்‌ 
ஜி.யு. போப்‌, இந்தப்‌ பண்புடைமையை விளக்குதல்‌ 
எளிதன்று. மேலைநாட்டு மொழிகளில்‌ இதை விளக்க ஏற்ற 
சொல்லே இல்லை. Courtesy, Culture— என்ற ஆங்கிலச்‌ 


56 


சொற்கள்‌ எல்லாம்‌ பண்புடைமையீன்‌ நிறைந்த பொருளை 
விளக்குவதாக இல்லை. கொஞ்சம்‌ விரித்தே சொல்ல 
லாம்‌ என்றால்‌ “நிறைவின்‌ சிகரம்‌: (Crown of Per- 
ection) என்றோ, சகல நற்‌ குணங்களும்‌ இணைந்து 
திற்கும்‌ ஒரு அரிய குணம்‌ என்றோ சொல்லக்கூடும்‌ 
என்கிறார்‌. இன்றைய விவா "தத்திற்குத்‌ தலைப்பை அமைத்‌ 
தவர்கள்‌ இத்தனை பொருள்‌ இந்தப்‌ பண்பு என்ற சொல்‌ 
லுக்கு உண்டு என்பது அறிந்து அமைத்திருக்கிறார்கள்‌ 
என்று நான்‌ அல்லா வ்ண்வ பம காவியத்தில்‌ 


இந்தப்‌ னை என்பதை பபர்‌ கம்‌ வேண்டும்‌ 
என்று கருதுகிறேன்‌ நான்‌. 


ள்‌ நுழைந்து பார்க்கலாம்‌. 
மூன்று பேராக மொத்தம்‌ 
விவாதத்தில்‌ கலந்துகொண்டு உரை 
கம்பனும்‌ அவரவர்‌ கட்சிக்கு 
செய்கி ஆதாரங்களை எல்லாம்‌ எடுத்துக்கொடுத்து 
அவர்கள்‌ ஒவ்வொருவரையுமே ஊக்கி இருக்கிறான்‌. 
ஆதலால்‌, நாம்‌, அவன்‌ ஓவ்வொரு தன்மையைப்பற்றியும்‌ 
என்ன என்ன சொல்கிறான்‌ என்று பார்க்கலாம்‌. 


கம்பன்‌ காவியமாகிய இராமாவதாரத்தில்‌ புத்திர 
வாஞ்சை என்ற தன்மை சிறப்பாகவே பேசப்படு 
கிறது. காவிய நாயகனாகிய ராமனின்‌ தத்தை தசரதனும்‌, 
தாய்‌ கோசலையும்‌ புத்திர வாஞ்சை மிக மிக உடைய 
தாய்‌ தந்தையராகவே வாழ்கின்றனர்‌. அதேபோல்‌ 
மனைவி மண்டோதரியும்‌ மிகுந்த 
யவர்களாகத்தரன்‌ இருந்திருக்கின்‌ 
எ 


ரை 32 ஸ்டா தாய்த ரன்‌ 


காவியத்‌ 


57 


அனுப்பவேண்டி விசுவாமித்திரன்‌ வந்து கேட்டபோது 
புத்திரவாஞ்சை மிகுந்த தசரதன்‌ துடித்துப்போய்விடு 
கிரான்‌. தான்‌ செய்கின்ற தவ வேள்விக்கு அரக்கர்‌ 
இடையூறு செய்யாவண்ணம்‌ “வேள்வி காக்க கரிய 
செம்மலாகிய ராமனைத்‌ தந்தருளுதி:--என்று விசுவாமித்‌ 
திரன்‌ கேட்டது தசரதனுக்கு தன்‌ உயிரையே கேட்டது 
போல்‌ இருந்தது என்கிறான்‌ கம்பன்‌. மேலும்‌ அம்பு 
துளைத்ததினால்‌ மார்பில்‌ ஏற்பட்ட புண்ணில்‌ மீண்டும்‌ தீக்‌ 
கொழுந்து ஒன்று நுழைந்ததுபோல இருந்தது என்று 
தசரதன்‌ அடைந்த துயரை வர்ணிக்கிறான்‌ கம்பன்‌. 
இன்னும்‌ கைகேயி கேட்கும்‌ இரண்டு வரங்களில்‌ ஒன்று 
ராமனைக்‌ காட்டிற்கு அனுப்புவதற்குரிய வரம்‌ என்று 
அறிந்தபோது தசரதன்‌ 


* பெண்ணே ! வண்மைக்‌ 
கேகயன்‌ மானே ! பெறுவாயேல்‌ 
மண்ணே கொள்‌ நீ! 
மற்றையது ஒன்றும்‌ மற!!! 
என்றும்‌, 
“என்‌ கண்‌ என்‌ உயிர்‌ 
என்‌ மகன்‌ 
எல்லா உயிர்கட்கும்‌ நன்மகன்‌ 
இந்த 
நாடிறவாமை நய !?' 
என்றும்‌ தானே ஏங்கித்‌ துடிக்கிறான்‌. ராமன்‌ காடு 
சென்றுவிட்டான்‌ என்பதை சுமந்திரன்‌ மூலம்‌ அறிந்ததும்‌ 
உயிரையே விட்டுவிடுகிருனே. அதைத்தான்‌ கம்பன்‌ 
எவ்வளவு அழகாக, 
நாயகன்‌ பின்னும்‌ தன்‌ தேர்ப்‌ 
பாகனை நோக்கி, நம்பி 
சேயனோ, அணியனோ என்றான்‌ 
செய்ய 


58 


வேய்‌ உயர்‌ கானம்‌, தானும்‌ தம்பியும்‌ 
மிதிலைப்‌ பொன்னும்‌ 

போயினன்‌ என்றான்‌; என்ற 
போழ்தத்தே ஆவிபோனான்‌ 


என்று கூறுகிறான்‌. இதைவிடத்‌ தசரதனது புத்திரவாஞ்‌ 


சையை விவரிக்க வேறு என்ன சான்று வேண்டும்‌ ? 


தசரதனைப்‌ போலவே, கோசலையும்‌ ராமனிடம்‌ 
மிகுந்த புத்திரவாஞ்சை உடையவளாகத்தான்‌ இருந்‌ 
திருக்கிறள்‌. மகுடம்‌ சூடியவனாக ராமன்‌ வருவான்‌ என்று 

3 யிருக்கும்‌ தாய்முன்‌ குழைக்கின்ற கவரி 
வெண்‌ குடையும்‌ இன்றி வந்து சேருகிறான்‌ 
நர்ந்தது என்‌? இடையூறு உண்டோ நீள்‌ 

தற்கு 255 மி்‌ கேட்ட தாயீடம்‌, “அம்மா நின்‌ 
காதல்‌ திருமகன்‌ எம்பி பரதனே, துங்க மாமுடி சூடு 
கின்றான்‌? என்று சொல்கிறான்‌ ராமன்‌. இதைக்‌ கேட்ட 
கோசலை கொஞ்சமும்‌ பதற்றம்‌ அடையாமல்‌ 


3. 


முறைமை யன்று--என்பது 
ஒன்று உண்டு, மும்மையின்‌ 

திறை குணத்தவன்‌ 
தின்னிலும்‌ நல்லன்‌ 


என்றே பரதனைப்‌ பாராட்டுகிறுள்‌. ஆனால்‌ இதே தாய்‌ 
இன்‌. மகன்‌ ராமன்‌ பதினான்கு வருஷம்‌ காடு 
செல்லப்போகிறான்‌ என்று அறிகிறபோது துடிதுடித்துப்‌ 
போய்விடுகிறாள்‌ . 


** வஞ்சமோ மகனே! இம்மா நிலம்‌ 
2 


தஞ்சமாக நீ தாங்கென்ற வாசகம்‌ 


என்‌ ஆருயிர்‌ அஞ்சுமால்‌''..- 


59 


என்றே புலம்ப ஆரம்பித்துவிடுகிறாள்‌. இப்படி நைந்து: 
உருகும்‌ தாயின்‌ உள்ளம்தான்‌ எத்தனை புத்திரவாஞ்சை 
உடையதாக இருக்கவேண்டும்‌ ? 


இத்தகைய சந்தர்ப்பங்கள்‌ இராவணனுக்கும்‌, மண்‌ 
டோதரிக்கும்‌ கிடைக்கவில்லைதான்‌ என்றாலும்‌, அவர்‌ தம்‌ 
அருமை மகன்‌ இந்திரசித்தன்‌ இலக்குவனது கணையால்‌: 
மாண்டு மடிந்து மண்மேல்‌ கிடக்கின்றபோது, வந்து 
கண்டு, பிரலாபிக்கின்றார்களே, அந்தப்‌ பிரலாபம்‌ 
எல்லாம்‌ அவர்களது புத்திர வாஞ்சையை எடுத்துக்‌. 
காட்டுவதாக அமையாதோ ? போர்க்களத்தில்‌ வீழ்ந்து 
கிடக்கும்‌ அருமை மகனைக்‌ கண்ட இராவணன்‌ - ஆம்‌ 
இரக்கமே இல்லாத அரக்க நெஞ்சம்‌ படைத்தவனா 
மீருந்தும்கூட , 


'மைந்தவோ' எனும்‌, *மாமகனே!' எனும்‌ 
“எந்தையோ !' எனும்‌, “என்‌ உயிரே!” எனும்‌ 
உந்தினேன்‌ உனை; “நான்‌ உளெனே! எனும்‌ 


என்றுதானே புலம்புகிறான்‌. இராவணனைப்‌ போலவே 
மண்டோதரியும்‌ தன்‌ மகனது இளமை நினைவுகளை 
எல்லாம்‌ நினைவுக்குக்‌ கொண்டுவந்து குமுறி அழுகிறாள்‌. 


கலையினால்‌ திங்கள்‌ அன்ன 
வளர்கின்ற காலத்தே உன்‌ 
சிலையினால்‌ அரியைக்‌ கொல்லக்‌ 
காண்பதோர்‌ தவம்முன்‌ செய்தேன்‌ 
தலையிலா யாக்கை காண 
எத்தவம்‌ செய்தேன்‌, அந்தோ ! 
நிலை இலா வாழ்வை இன்னும்‌ 
நினைவெனோ நினைவிலாதேன்‌-- 


என்று மருகும்போது, அவளது பாசத்தின்‌ அளவை 
நம்மால்‌ ஊகிக்க முடிகிறதல்லவா ? இதுபோலவே வாலி: 


60 


தன்‌ மகன்‌ அங்கதனிடம்‌ புத்திரபாசம்‌ உடையவனாக 
வாழ்கிறான்‌. காப்பியத்தில்‌ வருகின்ற தாய்‌ தந்தையா 
அனைவருமே புத்திரவாஞ்சை உடையவர்களாகத்தான்‌ 
வாழ்கிறார்கள்‌. அத்தனையையும்‌ அழகுபடச்‌ சொல்கிறான்‌ 
கம்பன்‌ என்று புத்திரவாஞ்சைக்‌ கட்சியிலே நின்று 
வாதாடியவர்கள்‌ எடுத்துக்‌ காட்டினார்கள்‌ . 


இனி, சகோதர பாசத்தைக்‌ கம்பன்‌ எப்படிக்‌ கூறு 
கிரன்‌, என்பதுபற்றி அந்தக்‌ கட்சியினர்‌ கூறுவதையும்‌ 
பார்க்கலாம்‌. ராமனுக்குத்‌ தம்பியர்‌ மூவர்‌, இலக்குவன்‌, 
பரதன்‌, சத்ருக்கனன்‌ என்று ௮றிவோம்‌. இலக்குவனோ 
ராமனைப்‌ பிரியாது எப்போதும்‌ அவன்‌ நிழல்‌ போலவே 
தொடர்ந்து, தொண்டு புரிந்து வாழ்ந்தவன்‌. ராமனது 
இன்ப துன்பங்களில்‌ எல்லாம்‌ பங்குகொண்டவன்‌. இராம 
சேவைக்கே தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்டவன்‌. 
இந்திரசித்தனை வதைத்துவிட்டு ராமனிடத்தில்‌ வந்த 
போது ராமனே சொல்கிறான்‌. 
வம்பு செறி மலர்க்கோயில்‌ 
மலரோன்‌ படைத்த மாநிலத்தில்‌ 
தம்பி உடையான்‌ பகை அஞ்சான்‌ 
என்னும்‌ மாற்றம்‌ தந்தனை 
என்று இலக்குவனது பாசத்தை உணர்ந்து பேசுகிறான்‌. 
பரதனைப்பற்றியோ கேட்கவே வேண்டாம்‌. “தாயுரை 
கொண்டு தாதை உதவிய தரணி தன்னைத்‌ தீவினை என்ன 


r= 
ஷூ 
& 
| 
இ 
வு 
1 
ஸ்‌ 
| 
(ஸு) 
a 
ல] 
ட 
Ae 
GS 
| 
வு 
5 
SC) 
=| 
a 
& 
ஓ 
[6] 
5: 
5 
5 
டு 


த்தை ஏற்றுக்கொள்ளச்‌ சொல்கிறான்‌. அதனை ராமன்‌ 
றுத்த பாதும்‌ விடாது, அவனது பாதுகைகளை இரந்து 
பற்று, அப்பா க்கே மகுடம்‌ சூட்டி அதன்‌ பிரதி 
:கோலம்‌ தாங்கி அரசுபுரிகின்‌ 
ர நம்‌ அளவிட முடியாத 
தம்பியான சத்ருக்கனனைப்பற்றி 


ட இ: இ: 


a 


61 


அதிகம்‌ பேச்சில்லை- காவியத்தில்‌. இந்தப்‌ பேசாத்‌ தம்பி' 
யும்‌ ஒரே ஒரு தடவை வாய்‌ திறந்து பேசி தன்‌ சகோதர 
பாசத்தை மாத்திரம்‌ அல்ல, இலக்குவன்‌, பரதன்‌ இவர்கள்‌ 
பாசத்தையுமே அளவிட்டு உரைக்கும்‌ ஆற்றல்‌ பெற்று 
விடுகிறான்‌. காடு சென்ற ராமன்‌ குறித்த தவணையில்‌ 
நாடு திரும்பவில்லை என்றதும்‌ ராஜ்யபாரத்தை தம்பி 
சத்ருக்கனனிடம்‌ கொடுத்துவிட்டு தான்‌ தீப்பாய விரை 
கிறான்‌. அப்போது பேசாத தம்பி பேசுகிறான்‌. அதைக்‌. 
கம்பன்‌ சொல்லுகிறான்‌ , 
கானாள நிலமகளைக்‌ கைவிட்டுப்‌ 
போனவனைக்‌ காத்துப்‌ பின்பு 
போனானும்‌ ஒரு தம்பி, போனவர்கள்‌ 
வரும்‌ அவதி போயிற்றென்னா 
ஆனாத உயிர்விட என்று அமைவானும்‌ 
ஒரு தம்பி, அயலே நாணாது 
யானாம்‌ இவ்வரசாள்வன்‌, என்னே 
இவ்வரசு, மற்று இனிதே அம்மா ! 
என்பதாக இந்தப்‌ பாடல்தான்‌ ராமனிடத்துத்‌ தம்பியர்‌ 
மூவரும்‌ கொண்டிருந்தபாசத்தை முறைப்படுத்திச்‌ சொல்லி 
விடுகிறதே. உடன்பிறந்த தம்பியர்‌ கதை இது என்றால்‌ 
உடன்‌ பிறவாத்‌ தம்பியர்களான குகன்‌, சுக்ரீவன்‌, விபீ 
ஷணன்‌ இவர்களிடம்‌ ராமன்‌ காட்டும்‌ பரிவும்‌ அவர்கள்‌ 
மூவரும்‌ ராமனிடம்‌ வைத்திருக்கும்‌ பாசமும்‌ கம்பன்‌ 
கவிதையிலே சிறப்பாக இருப்பதையும்‌ பார்க்கிறோம்‌. 
குகனோடும்‌ ஐவரானோம்‌, வன த்திடை 
குன்று சூழ்வான்‌ 
மகனோடும்‌ அறுவர்‌ ஆனேம்‌ 
எம்‌ முழை அன்பின்‌ வந்த 
அகனமர்‌ காதல்‌ ஐய! நின்னெடும்‌ 
எழுவரானோம்‌ 
புகலரும்‌ கானம்‌ தந்து 
புதல்வரால்‌ பொலிந்தான்‌ உந்தை-- 


62 


என்ற கம்பன்‌ பாடலை அறியாதார்‌ யார்‌ ? - சக்ரவர்த்தித்‌ 
திருமகனான ராமன்‌, வேட்டுவனாகிய குகனையும்‌, குரங்‌ 
கினத்தைச்‌ சேர்ந்த சுக்ரீவனையும்‌, அரக்கனாகிய விபீஷ 
ணனையும்‌ தம்பியராக ஏற்று அவர்களிடம்‌ காட்டும்‌ பாச 
மும்‌ அன்பும்‌ அளவிட முடியாத ஒன்றாக அல்லவா 
இருக்கிறது .55 தட பலனால்‌ எடுத்துக்‌ கூறினார்கள்‌ 
சகோதர பாசம்‌ கட்சியில்‌ நின்று வாதாடிய அன்பர்கள்‌. 


௬. 


இனி பதிபக்திக்‌ கட்சியார்‌ கூறுவதைக்‌ கேட்கலாம்‌. 
அந்தக்‌ கட்சிக்காக வாதாடிய அன்பர்கள்‌ பதிபக்திக்கு 
அடிப்படை மனைவியரது கற்பொழுக்கமே என்றும்‌, அக்‌ 
கற்பொழுக்கத்தில்‌ தலை நிற்பவள்‌ சீதை என்றும்‌ 
இராவணன்‌ மனைவியான மண்டோதரி தன்‌ கணவனான 
இராவணன்‌ போர்க்களத்தில்‌ ராமனது அம்பால்‌ வீழ்த்தப்‌ 
பட்டு விழுந்து மடிந்தபோது மேலே விழுந்து புரண்டு 
அழுது அரற்றி, அவனது உடலைத்‌ தழுவியபடியே உயிர்‌ 
நீத்துவீடுகிறுள்‌. வான்மீகரது கதையில்‌ கற்பொழுக்கம்‌ 
அற்றவளாக சித்தரிக்கப்பட்ட வாலியின்‌ மனைவி தாரை 
யைக்‌ கூட சிறந்த கற்பொழுக்கம்‌ உடைய மங்கை 
யாகக்‌ காட்டுகின்றானே கம்பன்‌ ! இப்படி இராமகதை 
நெடுகிலும்‌ மனைவியரது பதிபக்தியை எல்லாம்‌ சிறப்பாகக்‌ 
கூறுவதில்‌ கம்பன்‌ இணையற்று நிற்கிறான்‌ என்பது இக்‌ 
கட்சியினரின்‌ வாதம்‌. 


இத்தனை வாசாலகத்தையும்‌ கேட்டபின்‌, இதில்‌ எந்த 
உணர்வு, எந்தப்‌ பண்பு கம்பன்‌ காவியத்தில்‌ மேலோங்கி 
நிற்கிறது என்று கூறுவது எளிதான காரியம்‌ அல்ல 


ன்‌. என்றாலும்‌ கம்பன்‌ என்ன கருதுகின்றான்‌ 
என்பதை அவன்‌ பாடிய கவிதைகளைக்‌ கொண்டே 
கொஞ்சம்‌ ஆராய்ந்து தெளியலாம்‌ அல்லவா 2 முதலில்‌ 


ரில்‌ ்‌ 


திரவாஞ்சை-என்ற பண்பு மேலோங்கி யிருக்‌ 
ராறு பார்க்கலாம்‌, புத்திரவாஞ்சையில்லாத 


68 


தாய்‌ தந்தையர்‌ எவராவது உலகத்தில்‌ உண்டா? அழகில்‌ 
லாத பிள்ளையானாலும்‌, அறிவில்லாப்‌ பிள்ளையானாலும்‌ 
அதன்‌ பெற்றோரும்‌ அதனிடம்‌ வாஞ்சை இல்லாமல்‌ 
இருந்ததில்லையே, காக்கைக்கும்‌ தன்‌ குஞ்சு பொன்‌ 
குஞ்சுதானே. பாரதத்தில்‌ நற்குணம்‌ நிரம்பிய 
பஞ்சபாண்டவரிடத்தில்‌ புத்திரவாஞ்சை உடையவராய்‌ 
குந்திதேவி இருந்தாள்‌ என்பதில்‌ வியப்பில்லை. சகல 
துர்க்குணங்களுக்கும்‌ இருப்பிடமான துரியோதனாதிய 
ரிடத்தும்‌, அவரதுதந்தை திருதராட்டிரனும்‌ தாய்‌ காந்தாரி 
யும்‌ புத்திரவாஞ்சை உடையவர்களாகத்தானே இருந்‌ 
திருக்கின்றனர்‌. அப்படி இருக்க சகல நற்குண சம்பன்ன 
னான ராமனிடத்து தசரதன்‌ வாஞ்சையுடன்‌ இருந்தான்‌ 
என்பதிலும்‌ சிறந்த வீரனான இந்திரசித்தனிடம்‌ இராவ 
ணன்‌ வாஞ்சையுடன்‌ இருந்தான்‌ என்பதிலும்‌ யாதொரு 
சிறப்பும்‌ இல்லை.புத்திரவாஞ்சை என்பது பெற்றோரிடத்தில்‌ 
ஊறி நிற்கும்‌ ஒரு இயற்கையான பண்பு. அந்தப்‌ பண்பு 
கம்பன்‌ காவியத்திலே மேலோங்கி நிற்கிறது என்று சொல்‌ 
வதிலே அர்த்தமே இல்லை. இயல்பான ஒரு பண்பை, 
கம்பன்‌, அருமையாகப்‌ பாடியிருக்கிறான்‌ என்ற அளவிலே 
தான்‌ அதற்குச்‌ சிறப்பு. காவியத்திலேயே அந்தப்‌ 
பண்புதான்‌ மேலோங்கியிருக்கிறது என்று சொல்ல 
முடியாது. 


அடுத்து பதிபக்தி என்னும்‌ பண்பு. பண்டைத்‌ தமிழ்‌ 
மக்களிடம்‌ இப்பண்பு நிறைந்திருந்தது என்று விவாதித்‌ 
தவர்கள்‌ எடுத்துக்காட்டினார்கள்‌. பதிபக்தியே மேலோங்கி 
நிற்கிறது என்று தீர்ப்புக்‌ கூறாவிட்டால்‌ தமிழ்‌ மக்களது 
நாகரீகத்யைம்‌ கலாச்சாரத்தையுமே பழிப்பதாகும்‌ என்று 
கூட மிரட்டிப்‌ பார்த்தார்‌ அந்தக்‌ கட்சியைச்‌ சேர்ந்த 
ஒருவர்‌. ஆனால்‌ இந்த பட்டிமன்றத்‌ தலைவரோ இத்தகைய 
மிரட்டலுக்கும்‌ உருட்டலுக்கும்‌ அஞ்சாதவர்‌ என்பதை 
மறந்துவிட்டார்‌ அவர்‌. நமது தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 


64 


கற்புடைய பெண்டிரது பெருமையும்‌ சிறப்பும்‌ பலபடப்‌ 
பாராட்டப்‌ பெற்றிருக்கிறது. 


பெண்ணிற்‌ பெருந்தக்க யாவுள கற்பெனும்‌ 
திண்மை உண்டாகப்‌ பெறின்‌.-- 


என்றா? வள்ளுவப்‌ பெருந்தகை. அவரது அடியொற்றியே 
இளங்கோவும்‌ கற்பொழுக்கத்தில்‌ தலை நிற்கும்‌ ஒரு 
கண்ணகியைச்‌ சிருஷ்டித்து அவளைப்‌ பத்தினித்‌ தெய்வ 
மாகவே வழிபட வகை செய்திருக்கிறார்‌. “நிதிவழி நேயம்‌ 
நீட்டும்‌: கணிகையர்‌ குலத்திற்‌ பிறந்த மாதவியைக்கூட 
கற்பொழுக்கத்தில்‌ சிறந்தவளாக அமைத்து உருவாக்கி 
யிருக்கிறார்‌. இது எல்லாம்‌ கூடப்‌ பெரிதில்லை. தமிழர்‌ கற்பு 
நிலைக்கு விளக்கம்‌ சொன்னபோது ₹ கற்பெனப்படுவது 
பிறர்‌ நெஞ்சு புகாமை என்றல்லவா சொல்லியிருக்‌ 
கிறார்கள்‌. மணிமேகலையில்‌ வரும்‌ ஆதி மந்தியார்‌ - தன்‌ 
கணவன்‌ வெளியூர்‌ சென்றிருந்தபோது தன்னைக்‌ கண்டு 
பிற ஆடவர்‌ காமுருவண்ணம்‌ தன்‌ முகம்‌ குரங்கு முகமாக 
மாறவேண்டும்‌ -என்று சதுக்கப்‌ பூதத்தின்‌ கோயிலில்‌ 
வேண்டிக்கொண்டாள்‌ என்றெல்லாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. 
ஆகவே கற்பொழுக்கமோ, பதிபத்தியோ நமக்குப்‌ புதிய 
விஷயமே அல்ல. நல்ல தமிழ்‌ மகனான கம்பனும்‌ சீதையின்‌ 
கற்பொழுக்கத்தை, பதிபத்தியைக்‌ கொண்டாடுகிறான்‌ 
என்றால்‌ அதில்‌ வியப்பில்லை. சிறையிருந்த சீதையின்‌ 
ஏற்றம்‌ கூறவந்த கம்பன்‌, அவளைக்‌ கற்பின்‌ கனலி என்றும்‌ 
தவம்‌ செய்த தவம்‌ என்றும்‌ போற்றிப்‌ புகழ்வதோடு 
நில்லாமல்‌, என்‌ பெருந்தெய்வம்‌ என்று வக்கில்‌ 12 
செய்கிறான்‌. பத்தினிப்‌ பெண்டிரை உயர்ந்தோர்‌ ஏத்துதல்‌ 

தமிழ்‌ மரபு. கம்பன்‌ தன்‌ காவியத்திலே சீதையின்‌ 
பதிபக்தியைப்பற்றி மட்டும்‌ பேசவில்லையே. ராமனைப்‌ 
போன்று “இந்த இப்‌ பிறவிக்கு இருமாதரை சிந்தை 
யாலும்‌ தொடேன்‌* என்ற செவ்விய வரம்பில்‌ நிற்கும்‌ 


2 
ன்‌ 
92 


65 


ஆடவர்‌ திலகமான ராமனது சதி-பக்தியையும்‌ அல்லவா 
பாராட்டுகிறான்‌! இந்த நிலையில்‌ காவியத்தில்‌ பதிபக்தி 
மட்டுமே மேலோங்கி நிற்கிறது என்று சொல்வது 
எங்ஙனம்‌ ? வள்ளுவனும்‌, இளங்கோவும்‌ காட்டிய 
வழியிலேயே நின்று கம்பன்‌ தன்‌ காவிய நாயகியைப்‌ 
படைத்திருக்கிறான்‌ என்று வேண்டுமானால்‌ சொல்லலாம்‌. 
தமிழ்‌ நாடும்‌, தமிழ்ப்பெரும்‌ புலவர்களும்‌ காட்டிய மரபு 
அது. அந்த மரபு வழுவாமல்‌ கம்பன்‌ தன்‌ காவியத்தை 
உருவாக்கியிருக்கிறான்‌ என்றுதான்‌ கொள்ளவேண்டும்‌. 
அதைவிட்டு பதிபக்தி என்ற பண்புதான்‌ காவியத்தில்‌ 
மேலோங்கி நிற்கிறது என்று முடிவு செய்துவிட முடியாது. 


இனி எஞ்சியிருப்பது சகோதர பாசமே. இது உலக மக்‌ 
களிடையே காணக்‌ கிடைக்காத ஒரு அரிய, அபூர்வமான 
பண்பு என்பதைக்‌ கம்பன்‌ கண்டு உணர்ந்திருக்கிறான்‌ . 
உள்ளங்கை அகலமே உடைய சின்னஞ்‌ சிறு நாடுகளைப்‌ 
படைத்திருந்த தமிழ்‌ மன்னர்களான சேர, சோழ, பாண்‌ 
டியர்‌, பல்லவர்‌-முதலியோர்‌ தமக்குள்‌ நிகழ்த்திய சண்டை 
களை எல்லாம்‌ கண்டும்‌ கேட்டும்‌ இருக்கிறான்‌. அரைக்காணி 
நிலத்துக்கு அல்லும்‌ பகலும்‌ போரிட்டு மடியும்‌ சகோதரர்‌ 
களையும்‌ பார்த்திருக்கிறான்‌. - “பங்காளிக்‌ காய்ச்சல்‌? 
என்பது எந்தக்‌ காலத்திலும்‌ உள்ளதுதானே ? லட்சிய 
காவியத்தைப்‌ படைக்கத்‌ துணிந்த கம்பன்‌, சாதாரண 
மக்களிடையே காணப்படாத ஒரு பண்புக்கு ஏற்றம்‌ 
கொடுக்க முனைகிறான்‌. ஆகவேதான்‌, ஒரு பெரிய சாம்‌ 
ராஜ்யத்தையே துறந்து செல்லும்‌ சக்ரவர்த்தித்‌ திருமகனாம்‌ 
ராமனையும்‌, அவனுடன்‌ இணைபிரியாது நாட்டிலும்‌ 
காட்டிலும்‌ உடன்‌ திரிந்த தம்பியாம்‌ இலக்குவனையும்‌, 
தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னைத்‌ 
தீவினை என்ன நீத்ததோடு மட்டுமல்லாமல்‌, தமையன்‌ 
பின்னாலேயே சென்று அவன்‌ நாடு திரும்ப இணங்காத 
நிலையில்‌, பாதுகையைப்‌ பெற்றுத்‌ திரும்பும்‌ பரதனையும்‌ 

5 


66 


உருவாக்கியிருக்கிறான்‌. தமிழ்‌ மக்கள்‌ மட்டுமல்ல மக்கள்‌ 
குலமே உணர வேண்டிய பண்பு இது என்றும்‌ எண்ணி 
யிருந்திருக்க வேண்டும்‌. இப்படிப்பட்ட உயர்ந்த சகோ 
தர பாசம்‌, ஒரு தந்தையின்‌ மக்களாய்ப்‌ பிறந்த சகோதரர்‌ 
களிடையே இருந்ததில்‌ பெரிய அற்புதம்‌ ஒன்றுமில்லை. 
வேடனுான குகனையும்‌, குரக்கினத்‌ தலைவனான சுக்ரீவனை 
யும்‌ அரக்கர்‌ கோமானான வீடணனையுமே, அந்தச்‌ சகோ 
தர பாசம்‌ என்ற வட்டத்துள்‌ ராமன்‌ இழுத்து அணைத்துக்‌ 
கொள்கிருனே, அதுதான்‌ மிக மிக அற்புதம்‌. அயோத்‌ 
தியை விட்டுக்‌ கிளம்பி இலங்கை வந்து சேருவதற்குள்‌, 
உடன்பிறந்தார்‌ முவரோடு, உடன்பிறவாத தம்பியர்‌ 
மூவரையும்‌ தேடிக்கொண்டு இந்த சகோதர பாசத்தைக்‌ 
காவியம்‌ நெடுகிலும்‌ நிலை நிறுத்தியிருக்கிறுனே அந்த 
அருமையை என்ன என்று சொல்ல? *ஒருமைப்பாடு- 
ஒருமைப்பாடு? என்று இன்று சொல்லிக்கொண்டிருக்‌ 
கிரருமே, அந்த ஒருமைப்பாட்டை, கம்பன்‌ இந்தச்‌ 
சகோதர பாசத்தின்‌ மூலம்‌ அன்றே விளக்கிக்‌ காட்டியிருக்‌ 
கிறுனே 1! இந்த அற்புதமான, அருமையான பண்பை 
விளக்கவே கம்பன்‌ தன்‌ காவியத்தை எழுதியிருக்கிறான்‌ 
என்றுகூடச்‌ சொல்லத்‌ தோன்றுகிறது எனக்கு. 

ஆகவே கம்பன்‌ காவியத்தில்‌ மேலோங்கி நிற்கும்‌ 
பண்பு சகோதர பாசமே! சகோதர பாசமே! சகோதர 
பாசமே ! என்று தீர்ப்புக்‌ கூற நான்‌ தயங்கவேண்டிய 
தில்லையே ! 


இராமகதையின்‌ திருப்பு முனைக்கு உதவும்‌ 
கொடிய பாத்திரங்களில்‌ 
தலையானவர்‌ யார்‌ ? 


கூனியா ? 
கைகேயியா ? 
சூர்ப்பனகையா ? 


இராமகதையின்‌ பிரதான சம்பவம்‌ இராவணவதம்‌. 
அயோத்தியில்‌ சக்ரவர்த்தி திருமகனாக அவதரித்த ராமன்‌ 
மகுடம்‌ சூடி அயோத்தியை ஆண்டு தன்‌ வாழ்வை 
நிறைவுசெய்திருந்தால்‌ இராமகதை காவியமாக உருவாகி 
யிருக்காது. இராவணவதம்‌ நிகழ்வதற்கு ராமன்‌ காடு 
செல்ல வேண்டும்‌, அங்கு சீதையை இராவணன்‌ அப 
கரித்துப்‌ போய்ச்‌ சிறைவைக்க வேண்டும்‌, சிறையிருந்த 


68 


செல்வியை மீட்டுவர ராமன்‌ இலங்கை மீது போர்கொடு 
சென்று இராவணவதம்‌ முடித்தல்‌ வேண்டும்‌. இப்படி 
யெல்லாம்‌ கதையைத்‌ திருப்பி விட்டால்‌ தானே கதை 
மாகும்‌. அப்படிக்‌ கதையில்‌ திருப்பு முனைகளாக 
ட்ட தான்‌ மந்தரையின்‌ சூழ்ச்சி, கைகேயின்‌ 
சூர்வினை, சூர்ப்பனகையின்‌ மானபங்கம்‌--எல்லாம்‌. 
தத்தானே கவிச்சக்ரவர்த்தி கம்பன்‌ அயோத்தியா: 
காண்டம்‌ கடவுள்‌ வணக்கத்திலேயே குறிப்பிடுகிறான்‌. 


[| 
வு 
ந்‌. 
E 
டி 


வான்‌ தின்று இழித்து 
வரம்பிகந்த மாபூதத்தின்‌ வைப்பு எங்கும்‌ 
ஊனும்‌ உயிரும்‌ உணர்வும்‌ போல்‌ 
உள்ளும்‌ புறத்தும்‌ உளன்‌ என்ப 
கோனும்‌ சிறிய கோத்தாயும்‌ 
கொடுமை இழைப்பக்‌ கோல்‌ துறந்து 
கானும்‌ கடலும்‌ கடந்து இமையோர்‌ 
இடுக்கண்‌ காத்த கழல்‌ வேந்தை 


தல்பது ke பாட்டு. அதிலேயே கம்பன்‌ குறிப்‌ 
உனியும்‌ சிறிய தாயான கைகேயியும்‌ சேர்ந்து 
னத்‌. ந்தது வ்‌ ராமன்‌ காடு செல்கிறான்‌ 


என்று. எம. அவன்‌ செல்வதனால்தான்‌, இஃ, மயவர்‌ 
இடுக்கண்‌ தீர்கிறது. இராவணவதமும்‌ முட்டின்‌ நிச முடி 


கிறது, த்தை இந்தப்‌ பாடலே விளக்குகின்றது. 


இன்னும்‌ அரண்மனைத்‌ தாதியான கூனி காவிய அரங்கில்‌ 
வந்ததும்‌ அவளை அறிமுகப்படுத்தும்‌ கவிஞன்‌, 


கூனி சேன்‌ நி னாள்‌ 


A 


என்று தானே கூறுகிறான்‌. ஆதலால்‌ காவியத்தின்‌ 
திருப்புமுனை (யயர) மந்தரை சூழ்ச்சியாகவும்‌ 


69 


கைகேயி பெறும்‌ வரங்களுமாகத்தான்‌ முதலில்‌ அமை 
கின்றன. 


காடு சென்ற ராமன்‌ பதினான்கு வருஷம்‌ பஞ்ச 
வடியிலே இருந்து அயோத்தி திரும்பினாலும்‌ கதைப்‌ 
போக்கு தடைப்பட்டுப்‌ போகும்‌. ஆரணிய காண்டத்‌ 
தோடேயே காவியம்‌ முற்றுப்‌ பெற்றுவிடும்‌. எந்தக்‌ 
காரணத்திற்காக பரந்தாமன்‌ அவதரித்தானோ அது 
முற்றுப்‌ பெருமலே போய்விடும்‌. அதனால்‌ சூர்ப்பனகை 
காமவல்லியாம்‌ கன்னியாக அரங்கில்‌ வரவேண்டியிருக்‌ 
கின்றது. ராமனிடத்து தன்‌ காமம்‌ கலந்த காதலைத்‌ தெரி 
விக்க வேண்டியிருக்கிறது. அது நிறைவேற ராமனுடன்‌ 
இருக்கும்‌ சீதையைத்‌ தாக்கிச்‌ செல்ல முயலவேண்டி 
யிராக்கிறது. அந்த முயற்சியில்‌, இலக்குவன்‌ இடை 
புகுந்து இலங்கு வாயில்‌ அவள்தன்‌ முன்னை மூக்கு 
“அறுக்க வேண்டியிருக்கிறது. இன்னும்‌ இந்த மூக்கறு 
பட்ட மூளி சூர்ப்பனகை இராவணனிடத்து சீதையின்‌ 
அழகை வர்ணிக்க வர்ணிக்க அவன்‌ சீதையின்‌ பேரில்‌ 
தகாத காதல்‌ கொண்டு வஞ்சனையால்‌ சீதையைக்‌ 
கவர்ந்து சென்று அசோக வனத்தில்‌  சிறைவைக்க 
வேண்டியிருக்கின்றது. அந்தச்‌ சிறையிருந்த செல்வியை 
ஈ மீட்கும்‌ பொருட்டு ராமன்‌ இலங்கை மீது வானரப்படை 
; கொடு சென்று இராவணவதம்‌ முடிக்க வேண்டியிருக்‌ 
. கிறது, இத்தனையும்‌ தேவர்‌ துயர்‌ தீர்க்கவும்‌, தேவர்‌ 
கோனாகிய இந்திரன்‌ பெற்ற : வரபலத்தாலும்‌ நிகழ 
வேண்டியிருக்கிறது. இப்படித்தானே கம்பன்‌ சித்தாந்தப்‌ 
படுத்துகிறான்‌. பேசுகிருனே மண்டோதரி மூலம்‌-- 


காந்தையருக்‌ கணி அனைய 
சானகியார்‌ பேர்‌ அழகும்‌ 


அவர்‌ தம்‌ கற்பும்‌ 


10 


ஏத்து புயத்து இராவணனார்‌ 
காதலும்‌ ௮ச்‌ சூர்ப்பனகை 
இழந்த மூக்கும்‌ 
வேந்தர்‌ பீரான்‌ தயரதனார்‌ 
பணியினால்‌ வெங்கானில்‌ 
வீரதம்‌ பூண்டு 
போத்ததுவும்‌ கடைமுறையே 
புரத்தனார்‌ பெருந்‌ தவமாய்ப்‌ 


போயிற்றம்மா ! 


என்றுதானே திருப்பு முனைகளை எல்லாம்‌ முறைப்படுத்திக்‌ 
கூறுகிறாள்‌. ஆதலால்‌ கூனி, கைகேயி, சூர்ப்பனகை 
மூவருமே காப்பியத்தின்‌ திருப்பு முனைக்கு கைகொடுத்து 
உதவுகிறார்கள்‌ என்பதில்‌ ஒரு சிறிதும்‌ ஐயமில்லை. 


ஆதலால்‌ இப்‌ பட்டி மன்றத்தின்‌ அடுத்த பிரச்சினை 
இந்த மூன்று பாத்திரங்களில்‌ கொடுமை செய்தவர்களில்‌ 
தலையானவர்‌ யார்‌ என்பது தான்‌. இந்தப்‌ பிரச்‌ 
சினயையும்‌ கம்பன்‌ எவ்வாறு கூறுகிறான்‌ என்பதை 
விவாவத்தில்‌ கலந்து கொண்ட அன்பர்கள்‌ சாங்கோ 
பாங்கமாக, தக்க தக்க சான்றுகள்‌ காட்டி விளக்கினார்கள்‌ . 
அவர்கள்‌ சொன்னதைக்‌ கொஞ்சம்‌ தொகுத்து முதலில்‌ 
பார்த்துவிடலாம்‌ தானே. 


கூனி கைகேயியின்‌ தாதி. கேகய நாட்டிலிருந்தே 
உடன்‌ வந்தவள்‌. கைகேயி ராமனிடம்‌ காட்டும்‌ அளம்‌ 
பரிய அன்பை எல்லாம்‌ அறிந்தவள்‌. அந்த ராமனுக்கு 
மகுடாபிஷேகம்‌ என்றதும்‌ காரணம்‌ இல்லாமலேயே 
கலதம்‌ செய்ய நி'னக்கிறாள்‌. தேவர்கள்‌ இயற்றிய தவமும்‌, 
இராவணன்‌ செய்த தீமையும்தான்‌ அவளைச்‌ சூழ்ச்சி 
செய்யத்‌ துண்டுகின்றன. ராமனுக்குத்‌ தீங்கு இழைக்கப்‌ 
போதிய காரணம்‌ இல்லை என்றாலும்‌ அவன்‌ சிறு 
பிள்ளையாயிருந்தபோது அவள்‌ தன்‌ கூனிய முதுகில்‌ 


71 


மண்ணுருண்டைகளை வில்லில்‌ வைத்து அடித்ததை 
யெல்லாம்‌ ஞாபகத்துக்குக்‌ கொண்டுவந்து கோபத்தை 
வருவித்துக்‌ கொள்கிறாள்‌. 


பண்டை நாள்‌ இராகவன்‌ 
பாணி வில்‌ உமிழ்‌ 
உண்டை உண்டதனை 


உள்ளத்து உன்னுவாள்‌ -- 


என்று கம்பன்‌ பேசும்‌ போது ஷேக்ஸ்பியரது ££ ஒத்‌ 
தெல்லோ 3: நாடகத்தில்‌ அயாகோ என்ற கொடியவன்‌ 
தனக்கு ஓத்தொல்லோ தம்பதிகள்‌ பேரில்‌ கோபம்‌ 
உண்டாக எண்ணிய எண்ணங்கள்‌ ஞாபகத்திற்கு 
வருகிறது. அதைத்தானே சிறந்த விமர்சகனான பிராட்லீ 
2 the motive hunting of a motiveless malignity’” 
என்று கூறுகிறான்‌. இந்தக்‌ கூனி கைகேயியீன்‌ அந்தப்‌ 
புரம்‌ நுழைந்து தூங்கும்‌ கைகேயியை எழுப்பி ராம 
பட்டாபிஷேகச்‌ செய்தியைக்‌ கூறுகிறாள்‌. கைகேயியோ 
இந்த நல்ல செய்தி கொண்டு வந்ததற்காக அவளுக்கு 
ஒரு முத்து மாலையையே பரிசளிக்கிறாள்‌. தன்‌ எண்ணம்‌ 
ஈடேரறாதது கண்டு கொஞ்சம்‌ கொஞ்சமாக புரை ஏற்றிக்‌ 
கைகேயிடம்‌, “ராமன்‌ பட்டத்திற்கு வந்த பின்‌ கோச 
லைக்குத்‌ தான்‌ எல்லாச்‌ சிறப்பு இருக்கும்‌, நீயும்‌ உன்‌ 
மகனும்‌ அவர்களிடம்‌ இரந்துதான்‌ வாழ வேண்டி 
யிருக்கும்‌ ** - என்று சக்களத்திப்‌ பகையை ஊட்டிய பின்‌ 
தான்‌ கைகேயின்‌ மனம்‌ திரிகிறது . எண்ணியதைப்‌ பெற 
முன்னர்‌ தசரதன்‌ வாக்குக்‌ கொடுத்திருந்த வரங்களைக்‌ 
கேட்கவும்‌ மந்தரையே சொல்லிக்‌ கொடுக்கிறாள்‌. 
இதனாலேயே கம்பன்‌ அவளைத்‌ தீய மந்தரை என்றும்‌, 
“காலக்கோள்‌ போன்றவள்‌? என்றும்‌ கூறுகிறான்‌ . உடலில்‌ 
மட்டும்‌ கூன்‌ இல்லை உள்ளமும்‌ கோடிய கொடியள்‌ 
அவள்‌ என்பது கவிச்சக்ரவர்த்தியின்‌ முடிவு. அசோக 


TAZ 


8 ருக்கும்‌ சீதைகூட, அங்கு காவல்‌ காத்து 
நிற்கும்‌ அரக்கியரைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ பொழுது 
அனுமனிடம்‌ கூனி௰ீற்‌ கொடியார்‌ அலர்‌ இவர்‌ என்று 
தல்‌ இந்தச்‌ சான்றுகளை எடுத்துக்‌ காட்டியே 
கூல 


னி கட்சியில்‌ விவாதித்தனர்‌. 


கைகேயியைப்‌ பற்றிச்‌ சொல்லவே வேண்டாம்‌. 
அவள்‌ செய்த வினை எல்லாம்‌ நமக்குத்‌ தெரியும்‌. அதனால்‌ 
தானே அவனைத்‌ தீயவை யாவினும்‌ சிறந்த தீயாள்‌ 
என்றும்‌, வசை வெள்ளம்‌ நீந்துவாள்‌ என்றும்‌, முனியும்‌ 
செய்கைக்‌ கொடியாள்‌ என்றும்‌ கூறுகிறான்‌ கம்பன்‌. 
அழைத்த அழைப்பை ஏற்று அவள்‌ முன்னே ராமன்‌ 
வருவதை * தாயென நினைவான்‌ முன்னே கூற்றெனத்‌ 
தமியள்‌ வந்தாள்‌ * என்றே கூறுவான்‌. கேகய நாட்டி 
லீருந்து திரும்பி வந்த பரதன்‌ தன்‌ தாய்‌ செய்த 
காரியங்களை எல்லாம்‌ தெரிந்த பின்‌ அவளைத்‌ தாய்‌ 
என்றே கருதுகின்றிலன்‌. அவளைக்‌ கொன்று விடக்‌ 
கூடத்‌ துடிக்கிறான்‌. அப்படி ஏதாவது செய்தால்‌ தமை 
யன்‌ ராமன்‌ கடிந்து கொள்வானே என்பதற்காகவே 
அஞ்சுகிறான்‌. 


ஆயவன்‌ முனியும்‌ என்று 
அஞ்சினேன்‌ அலால்‌ 

தாய்‌ எனும்‌ பெயர்‌ 
எனைத்‌ தடுக்கற்‌ பாலதோ -- 


என்று தானே கூறுகிறான்‌. இன்னும்‌ கங்கைக்‌ கரையீலே 

ம்‌ தாயை அறிமுகப்‌ படுத்தும்‌ போதும்‌ 
படரெலாம்‌ படைத்தாளைப்‌ பழிவளர்க்கும்‌ செவிலி என்று 
பழித்தே உரைக்கி அவளுடைய கொடுமையின்‌ 
எல்லை, காடு செல்ல இருக்கும்‌ ராமனுக்கும்‌ சீதைக்கும்‌ 
தோழியர்‌ மூலம்‌ மரவுரியைக்‌ கொடுத்து அனுப்பினாளே 


i 
அதுதான்‌ என்பது கைகேயீ கட்சிக்காரரது வாதம்‌. 


கத 
தன்‌ 


78 


இனி சூர்ப்பனகை செய்த கொடுமையும்‌ நமக்குத்‌ 
தெரியும்‌. மூக்கறுபட்ட இந்த மங்கை அரங்கில்‌ வரும்‌ 
போதே 


“்‌ நீலமாமணி நிருதர்‌ வேந்தனை 
மூல நாசம்‌ பெற முடிக்கும்‌ மொய்ம்பினாள்‌''-- 


என்று கவிச்சக்கரவர்த்தி அறிமுகப்படுத்தி விடுகிறான்‌. 
ஆம்‌, அவள்தான்‌ தொடர்‌ குலத்தையெல்லாம்‌ தொலைக்கு 
மாறு நினைந்து தன்‌ கிளைக்கு இறுதி காட்டுபவளாகவே 
அமைகிறாள்‌. வஞ்சமகள்‌, ££ நிந்தனை அரக்கி, நீதி 
நிலையிலாள்‌ 3: என்பது தானே கம்பனது வருணனை. 
அவளே ஒத்துக்‌ கொள்கிராளே 


மற்று நின்‌ மனையில்‌ வாழும்‌ 
கிள்ளை போல்‌ மொழியார்க்கு எல்லாம்‌ 
கேடு சூழ்கின்றேன்‌ — 


என்று பல பல சான்றுகள்‌ காட்டி சூர்ப்பனகை மிகக்‌ 
கொடியவள்‌ என்று வாதித்தனர்‌. 


மூன்று கட்சிக்‌ காரர்கள்‌ வாதங்களையும்‌ கேட்டதில்‌ 
நமக்கு எல்லாம்‌ தெளிவாகத்‌ தெரிவது மூவரும்‌ 
கொடியவர்கள்‌ -- என்பதுதான்‌. சொல்லப்‌ போனால்‌ 
கொடுமை செய்வதில்‌ ஒருவரை ஒருவர்‌ விஞ்சுவதாகவே 
இருக்கிறார்கள்‌. என்றாலும்‌ நம்‌ பிரச்சினை இம்‌ மூவரில்‌ 
கொடிய பாத்திரங்களிலும்‌ எவர்‌ தலையானவர்‌ என்ப 
தல்லவா ? சூர்ப்பனகை இராவணவதத்திற்கு நேரடியாக 
உதவுகிறாள்‌ என்பது உண்மைதான்‌ 


கொலை துமித்து உயர்‌ கொடுங்கதிர்‌ 
வாளின்‌ அக்‌ கொடியாள்‌ 

முலை துமித்து உயர்மூக்கினை 
நீக்கிய முறைமை 


74 


மலை துமித்தென இராவணன்‌ 
மணியுடை மகுடத்‌ 
தலை துமித்தற்கு நாள்‌ கொண்டது 
ஒத்தது ஓர்‌ தன்மை-- 
என்று கம்பன்‌ கூறும்‌ போது சூர்ப்பனகை எப்படி 
இராவணவதத்திற்கு உடனடியாக உதவுகிறாள்‌ என்பது 
விளங்குகிறது. ஆனால்‌ இராவணவதத்தை முடித்து 
வைத்தது ஒரு கொடுமையான செயலா ? கெடுதலான 
காரியங்களே செய்து வாழ்கின்றவன்‌ நியாயமாக எய்த 
வேண்டிய முடிவுதானே அது. ஷேக்ஸ்பீயரது துன்பியல்‌ 
நாடகங்களை விமரிசனம்‌ செய்த அறிஞன்‌ பிராட்லி 
சொல்கிறான்‌, ££ டிராஜடி என்னும்‌ துன்பியல்‌ முடிவு 
கெட்டவன்‌ ஒருவன்‌ அழிவதினாலே ஏற்படுவதில்லை? 
நல்லவன்‌ ஒருவன்‌ துயர்‌ அடைவதினாலே தான்‌ ஏற்படு 
கிறது? என்று. There is no tragedy in the expulsion 
of the evil, but the tragedy is that it involves the 
waste of priceless good, என்பதே அவனது விளக்கம்‌, 
ஆதலால்‌ இராவணவதத்தை முடித்து வைப்பது அப்படி 
ஒன்றும்‌ கொடிய செயல்‌ அல்ல. இதை உணர்ந்து தானோ 
என்னவோ கம்பனும்‌ அவளைக்‌ கொடியவள்‌ என்று 
வலியுறுத்தவில்லை. ஒரே ஒரு இடத்தில்‌, தான்‌ “பொய்‌ 
நின்ற நெஞ்சிற்‌ கொடியாள்‌? என்று கவிக்‌ கூற்றாகக்‌ 
கூறுகிறான்‌. இதை மாத்திரம்‌ வைத்துக்கொண்டு சூர்ப்‌ 
பனகை மிகமிகக்‌ கொடியவள்‌ என்றோ கொடிய பாத்‌ 
திரங்களில்‌ தலையானவள்‌ என்றோ கூறுதல்‌ இயலாது. 
ஆதலால்‌ முதலில்‌ அவனை விவாதத்திலிருந்து விலக்கி 
வீடுகிறேன்‌. இனி இருப்பவர்‌ கூனியும்‌, கைகேயியுமே, 
இருவரில்‌ எவர்‌ மிகமிகக்‌ கொடியவர்‌ என்று பார்ப்பது 
தான்‌ இப்போது செய்யவேண்டிய வேலை. ஆம்‌ இராவண 
வதத்தைவிட, ராமனைக்‌ காடு செலுத்தியது மிகமிகக்‌ 
கொடுமையானதுதான்‌. நல்லவன்‌ ஒருவன்‌ அல்லவா 
சொல்லொணாத்‌ துன்பங்களுக்கு உள்ளாகிறான்‌. ராமன்‌ 


75 


காடு செல்வதற்குத்‌ துணைபுரிகிறவர்‌ கூனியும்‌ கைகேயியும்‌ 
என்றாலும்‌, கூனியின்‌ சேவை எல்லாம்‌ கைகேயியைத்‌. 
தூண்டுவதோடு நின்று விடுகிறது. அந்த எண்ணத்திற்கு. 
வித்திட்டவள்‌ என்ற அளவுக்கு மேலே அவள்‌ கொடுமை 
செய்யவில்லை. மேலும்‌ அவள்‌ ஒரு தாதி. ராமனிடம்‌ 
அன்புடையவள்‌ அல்ல. சொல்லப்‌ போனால்‌ ராமனே 
தன்‌ மகன்‌ என்று சொல்லும்‌ அளவிற்கு அன்பு காட்டிய: 
வள்‌. அவள்‌ கொடுமை செய்கிறாள்‌ . தன்‌ கணவனிடம்‌ 
வரம்‌ வாங்குகிறாள்‌. வரங்கொடுத்த தசரதன்‌ இரங்கிக்‌: 
கேட்டதை எல்லாம்‌ மறுத்துத்தானே, ராமனைக்‌ கூப்பிட்‌ 
டனுப்பி அவனைக்‌ காடு செல்லச்‌ சொல்கிறாள்‌. ஒருவரும்‌: 
ஏவாமலேயே அவளே ராமனுக்கும்‌ சீதைக்கும்‌ மரவுரி' 
கொடுத்தனுப்புகிறாள்‌ . இப்படி எல்லாம்‌ கொடுமை 
இழைத்து தன்‌ புருஷனான தசரதனது உயிருக்கே உலை 
வைக்கிறாள்‌. இத்தனையும்‌ செய்த பின்னும்‌ இடரிலா 
முகத்தளாக வாழ்கிறாள்‌. இப்படி ஒரு பாத்திரத்தைச்‌ 
சிருஷ்டித்த கவிச்சக்ரவர்த்தி கம்பன்‌ தன்னுடைய கவிக்‌: 
கூற்றாகவே கைகேயியை, 
சுடு மயானத்திடை தன்‌ துணை ஏக 
தோன்றல்‌ துயர்க்‌ கடலின்‌ ஏக 
கடுமை ஆர்‌ கானகத்து கருணை ஆர்‌ 
கலி ஏக கழற்கால்‌ மாயன்‌ 
நெடுமையால்‌ அன்று அளந்த 
உலகு எல்லாம்‌ தன்‌ மனத்தே 
_ நினைந்து செய்யும்‌ 
கொடுமையால்‌ அளந்தாள்‌-- 
என்றே மிகவும்‌ கடுமையாகவே கூறிவிடுகிறான்‌. இதை 
விடக்‌ கடுமையாக கூனியையோ சூர்ப்பன கையையோ 
கம்பன்‌ கூறியதாக இல்லை. ஆதலால்‌ கம்பன்‌ கருதிய' 
படியே கைகேயிதான்‌ இராம கதையின்‌ திருப்பு முனைக்கு 
உதவும்‌ கொடிய பாத்திரங்களில்‌ தலையானவள்‌ என்று 
தீர்ப்புக்‌ கூறுகிறேன்‌ . 


கம்பன்‌ கண்ட இராமனில்‌ சிறப்பாயிருப்பது 


அவனது அழகா? 
அறிவா ? 
ஆற்றலா ? 


இலக்கியத்தை வளப்படுத்துவது காப்பியங்கள்‌. தமிழ்‌ 
இலக்கியத்தில்‌ சங்க காலத்திற்குப்‌ பின்னால்‌ எழுந்தவை 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி 
குண்டலகேசி. இவைகளையே ஐம்பெருங்‌ காப்பியங்கள்‌ 
என்று குறிப்பிடுகிறோம்‌. இக்‌ காப்பியங்களில்‌ வளையா 
பதியும்‌ டக முழுவதாய்‌ நமக்கு இன்னும்‌ 
கிடைக்கவில்லை. இந்தக்‌ காப்பியங்களுக்கு எல்லாம்‌ 
பின்னால்‌ எழுந்த காப்பியமே கம்பனது இராமாவதாரம்‌. 


TAL 


காப்பியம்‌ என்றால்‌ அதில்‌ நடுநாயகமாய்‌ ஒரு காப்பி 
யத்‌ தலைவன்‌ இருக்கவேண்டுமே. சிலப்பதிகாரத்தில்‌ காப்‌ 
பியத்‌ தலைவன்‌ கோவலன்‌. ஆனால்‌ அவன்‌ காப்பிமத்‌ 
தலைவனாகும்‌ தகுதியைப்‌ பெறவில்லை. அந்தக்‌ காப்பி 
யத்தில்‌ காப்பியத்‌ தலைவியாக நிற்பவள்‌ கண்ணகியே. 
மணிமேகலையில்‌ காப்பிய அமைதியையே காணமுடிய 
வில்லை. பல துண்டு துக்கடாக்களை ஒன்று சேர்த்துக்‌ 
காப்பியம்‌ ஆக்க முயன்றிருக்கிறார்‌ சாத்தனார்‌. ஆனால்‌: 
வெற்றி காணவில்லை. இந்த நிலையில்‌ அதில்‌ காப்பியத்‌ 
தலைவனையோ அல்லது தலவியையோ காண இயலாது 
போவது அதிசயமன்று. சிந்தாமணியில்‌ வரும்‌ சீவகனோ 
தமிழ்ப்‌ பண்புக்‌ கெல்லாம்‌ ஓவ்வாதவனாக இருக்கிறான்‌. 
ஒருவனும்‌ ஒருத்தியுமாக வாழ்ந்த தமிழகத்தில்‌ செல்லு 
மிடங்களில்‌ எல்லாம்‌ ஒவ்வொரு பெண்ணாக மணந்து 
எட்டுப்‌ பெண்களின்‌ நாயகனாக இருப்பவனைக்‌ காவிய 
நாயகன்‌ என்று கூறுவது பொருத்தமில்லை. இந்த நிலையில்‌ 
இவர்களுக்குப்‌ பின்னர்‌ காப்பியம்‌ பாடிய கவிஞன்‌ கம்பன்‌ 
அவனது காவியம்‌ ராமன்‌ என்னும்‌ லட்சிய புருஷனைச்‌ 
சுற்றிச்‌ சுழல்கிறது. காப்பிய நாயகனாக இருக்க எல்லாத்‌ 
தகுதியும்‌ பெற்றவனாக ராமன்‌ விளங்குகின்றான்‌. ஒரு 
காப்பிய நாயகனுக்கு இருக்கவேண்டிய அழகு, அறிவு, 
ஆற்றல்‌ எல்லாம்‌ நிறைந்தவனாக இருக்கிறான்‌. அந்த 
அழகு, அறிவு; ஆற்றலை எல்லாம்‌ கவிச்‌ சக்ரவர்த்தி 
கம்பன்‌ சிறப்பாகவே எடுத்துக்‌ கூறுகிறான்‌. அப்படிக்‌ 
கம்பன்‌ உருவாக்கும்‌ காப்பியத்‌ தலைவனுநிய ராம 
னிடத்து மிகச்‌ சிறப்பாக இருப்பது அவனது அழகா, 
அறிவா, ஆற்றலா என்பது இன்றையப்‌ பட்டி மண்ட 
பத்தில்‌ நடக்கும்‌ விவாதம்‌. கம்பன்‌ காவியத்தை நன்றாகப்‌ 
படித்துச்‌ சுவைத்த ஒன்பதின்மர்‌ கலந்து கொண்டு விவா 
தித்து இருக்கிறார்கள்‌. ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ கட்‌ 
சிக்கு வேண்டும்‌ ஆதாரங்களை எடுத்துக்‌ கூறித்‌ தங்கள்‌ 


18 


கட்சியை நிலைநாட்ட முயன்றிருக்கிறார்கள்‌. இவர்களு 
டைய ஆற்றல்‌ பாராட்டுக்குரியது . 


காவிய நாயகனான ராமன்‌ முதல்‌ நூலாம்‌ வான்மீ 
கத்திலும்‌ வழி நூலாம்‌ கம்ப இராமாயணத்திலும்‌ நல்ல 
கரிய நிறமுடையவனாகவே வர்ணிக்கப்படுகிறான்‌ . நீலமேக 
சியாமன வண்ணனான ராமனை “அல்லையாண்டு அமைந்த 
மேனி அழகன்‌:--என்றே அழகாகக்‌ குறிப்பிடுகிறான்‌ 
கம்பன்‌. கறுப்பிலே ஒரு அழகு குளிர்ச்சியிலே ஒரு 
ருசி:- என்ற பழமொழியை அடி ஒற்றிக்‌ கூறியிருக்கிறான்‌ 
என்று மட்டும்‌ கொள்ள முடியுமா ? இல்லை, உண்மை 
யிலேயே ராமன்‌ அழகு வாய்ந்தவன்‌ தானா ? ராமனை 
மிதிலை மன்னனாம்‌ ஜனகனிடம்‌ அறிமுகப்படுத்தும்போது 
விசுவாமித்திரன்‌, “இருங்‌ கடகக்‌ கரதலத்து எழுதரிய 
திருமேனிக்‌ கருங்கடல்‌ - என்றே வர்ணிக்கிறான்‌. இந்த 
ராமனைத்தான்‌ மதனற்கும்‌ எழுத ஒண்ணா அழகுடைய 
சீதை தன்‌ கன்னி மாடத்திலிருந்து கண்டு காதல்‌ கொள்‌ 
திரள்‌. அவள்‌ ராமனது அழகை அனுபவித்ததைக்‌ 
கம்பன்‌ சொல்கிறான்‌ . 


இத்திர நீலம ஒத்து 
இருண்ட குஞ்சியும்‌ 
சந்திர வதனமும்‌ 
தாழ்ந்த கைகளும்‌ 
சுந்தர மணி வரைத்‌ 
தோளுமே அல 
முந்தி என்‌ உயிரை 
அம்‌ முறுவல்‌ உண்டதே-- 


என்பது சீதையீன்‌ கூற்று. இப்படிக்‌ கண்டு காதலுற்ற 
கன்னி, கண்‌ வழி நுழைந்த அக்‌ கள்வனாம்‌ ராமனது 
அழகில்‌ ஈடுபட்டு நின்றதில்‌ வியப்பில்லை. மிதிலை நகரிலே 
ராமன்‌ உலா வந்தபோது வீதியில்‌ உள்ள வீழிகளில்‌ 


78 


பெண்கள்‌ எல்லாம்‌ தலைவாயிலுக்கே ஓடிவந்து ராமனைக்‌ 
கண்டு அவனது அழகில்‌ மெய்‌ மறந்து நிற்கிறார்களே 1 
.. அதைச்‌ சொல்கிறானே, கம்பன்‌ மிகவும்‌ அழகாக, 


தோள்‌ கண்டார்‌ தோளே கண்டார்‌ 
தொடுகழல்‌ கமலம்‌ அன்ன 
தாள்‌ கண்டார்‌ தாளே கண்டார்‌ 
தடக்கை கண்டாரும்‌ அஃதே! 
வாள்‌ கொண்ட கண்ணார்‌ யாரே 
வடிவினை முடியக்‌ கண்டார்‌ 
ஊழ்‌ கொண்ட சமயத்து அன்னான்‌ 
உருவு கண்டாரை ஒத்தார்‌ 


இப்படி அவனது ஒவ்வொரு அங்க அழகிலும்‌ ஈடுபட்டு 
நின்றதிலிருந்தே அவன்‌ சர்வ அங்க சுந்தரனாக இருக்‌ 
கிறான்‌ என்பது பெறப்படுகிறதே ! 


சீதையும்‌, மிதிலை நகரத்துப்‌ பெண்களும்‌ அவன்‌ 
அழகில்‌ ஈடுபட்டு நிற்பது வியப்பில்லை. பஞ்ச வடிவிலே 
காமரூபியாம்‌ கன்னி வடிவில்‌ வந்த சூர்ப்பனகை 
ராமனது அழகிற்கு எல்லை என்பதே இல்லையே என்று 
மயங்குகிறாள்‌. பின்னர்‌ இராவணன்‌ முன்னிலையில்‌ தன்‌ 
உருவெளித்‌ தோற்றத்தில்‌ கண்ட ராமனை 
செந்தாமரைக்‌ கண்ணோடும்‌ 
செங்கனி வாயினொடும்‌ 
சந்தார்‌ தடம்‌ தாளொடும்‌ 
தாள்‌ தடக்கைகளோடும்‌ 
அம்தார்‌ அகலத்‌ தோடும்‌ 
அஞ்சனக்‌ குன்‌ றம்‌ என்ன 
வந்தான்‌ இவனாகும்‌ 
அவ்வல்‌ வில்‌ இராமன்‌ 


என்றல்லவா பாராட்டுகிறாள்‌. ராமனது அழகை அவ்‌ 
வளவு சிறப்பாகவல்லவா அனுபவித்திருக்கிறாள்‌. இப்படி 


50 


ராமசெளந்தர்யத்தை அனுபவித்தவர்களை எல்லாம்‌ 
கூறிக்‌ கம்பன்‌ கண்ட ராமனில்‌ சிறப்பாயிருப்பது 
அவனது அழகே என்று வாதிட்டனர்‌ ஒரு கட்சியார்‌. 


ராமனது அழகு இருக்கட்டும்‌ அதைவிட அவன்‌ 
வீரம்‌ என்ன குறைந்து விட்டது என்று ஆற்றலைப்‌ புகழ 
வந்த கட்சியார்‌ பேசினார்கள்‌ கோதண்டம்‌ ஏந்திய 
கையனாய்‌ அவன்‌ புறப்பட்டு விட்டால்‌ அவனை எதிர்ப்‌ 
பதற்குப்‌ பகைவர்களே இல்லாது போய்‌ விடுவார்களே. 


வென்றிவாள்‌ புடை விசித்து 
மெய்ம்மை போல்‌ 
என்றும்‌ தேய்வுறாத்‌ தூணி 
யாத்து இரு 
குன்றம்‌ போல்‌ உயர்ந்த 
தோளில்‌ கொற்றவில்‌ 
ஒன்று தாங்கினான்‌ 
உலகம்‌ தாங்கினான்‌ 
என்று ராமன்‌ வில்லேந்திப்‌ புறப்படுகின்றதை கம்பன்‌ 
மிகச்‌ சிறப்பாகக்‌ கூறுகிறான்‌. இள வயதினனாக இருக்கிற 
போதே விசுவாமித்திரருடன்‌ சென்று தாடகையை வதைக்‌ 
கிறான்‌. மாரீசன்‌ சுபாகுவை வாட்டுகிறான்‌ . பரசுராமனைக்‌ 
கர்வபங்கமுறச்‌ செய்கிறான்‌. தண்டகாரண்யத்தில்‌ கரதூஷ 
ணாதியர்களை எல்லாம்‌ கொன்று குவிக்கிறான்‌. இலங்‌ 
கையில்‌ நடந்த பெரும்‌ போரில்‌ இராவணாதியர்களை 
எல்லாம்‌ நிர்மூலம்‌ செய்கிறான்‌. இத்தோடு அளவிலும்‌ 
ஆற்றலிலும்‌ மிகுந்த மூலபலமே போருக்கு வந்தபோதும்‌ 
தன்னந்‌ தனியனாய்‌ அந்தப்‌ பெரும்‌ படையை எதிர்த்து 


எப்படிக்‌ கணக்கிட? அன்றையப்‌ போர்க்‌ களத்தில்‌ 
அவன்‌ வில்லில்‌ கட்டிய மணிகள்‌ ஒலிப்பதை, 


81 


படுதம கரிபரி சிந்தின 
பனிவரை இரதம்‌ அவிந்தன 
விடுதிசை செவிடு பிளந்தன 
விரிகடல்‌ அலரது எழுந்தன 
அடுபுலி அவுணர்‌ தம்‌ மங்கையர்‌ 
அலர்விழி அருவிகள்‌ சிந்தின 
கடுமணி நெடியவன்‌ வெஞ்சிலை 


கணகண, கணகண எனும்தொறும்‌ 


என்று பாடுகிறானே கம்பன்‌, இப்படி வில்லேந்தி வீர 
முழக்கம்‌ செய்யும்‌ ராமனது ஆற்றல்தானே காவியம்‌ முழு 
வதும்‌ பேசப்படுகிறது - என்பது ஆற்றல்‌ கட்சியாரது 
வாதம்‌. 


இத்தனை அழகும்‌, ஆற்றலும்‌ உடைய ராமனைக்‌ 
கம்பன்‌ நல்ல அறிவு படைத்த பெருமகனாகவும்‌ காட்டு 
கிறான்‌. தசரதன்‌ தன்‌ மந்திரக்‌ கிழவர்களோடு ஆலோசனை 
செய்து ராமனுக்குப்‌ பட்டம்‌ சூட்ட எண்ணி ராமனை 
அழைத்து அந்தச்‌ செய்தியைச்‌ சென்னபோது, 
காதல்‌ உற்றிலன்‌, இகழ்ந்திலன்‌ 
கடன்‌ இது என்று உணர்ந்தும்‌ 
யாது கொற்றவன்‌ ஏவியது 
அது செயல்‌ அன்றோ 
நீதி எற்கு என நினைந்தும்‌ 
அப்‌ பணி தலை நின்றான்‌-- 


என்று கம்பன்‌ அவன்‌ அறிவுடைமையையும்‌ அடக்கத்‌ 
தையும்‌ பாராட்டுகிறான்‌. பின்னர்‌ தனக்குப்‌ பட்டம்‌ இல்லை 
என்று தெரிந்த போதும்‌ கொஞ்சமும்‌ வருத்தம்‌ தெரிவிக்க 
வில்லை. அதையும்‌ அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை 
போன்ற முகத்தோடயே ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. பின்னர்‌ 
கோசலையிடம்‌ பேசும்‌ போதும்‌, இலக்குவனது சீற்றத்தை 
ஆற்றும்‌ போதும்‌, ராமன்‌ தன்‌ அறிவின்‌ தெளிவை 
6 


82 


வெளிப்படுத்துகிறான்‌. தன்னைத்‌ தேடி வந்த பரதனிடத்து 
அரச தருமங்களை எடுத்துக்‌ கூறி அவனை அயோத்திக்குத்‌ 
திரும்பச்‌ சொல்கிறானே அத்தனையும்‌ சிறந்த அறிவுரைகள்‌ 
தாமே. இப்படி எத்தனையோ இடத்து அவன்‌ அறிவின்‌ 
திறத்தைப்‌ பார்க்கிறோம்‌. அதனால்‌ தரன்‌ கம்பன்‌ அவனை 
“அறிவின்‌ உம்பரான்‌ என்று பாராட்டிப்‌ பேசுகிறான்‌ 
என்று அறிவின்‌ கட்சியார்‌ வாதம்‌. 


ராமன்‌ அழகில்‌ சிறந்தவன்‌, ஆற்றல்‌ உடையவன்‌, 
அறிவு திரம்பியவன்‌ என்று நாம்‌ அறிந்தாலும்‌ கம்பன்‌ 
கண்ட ராமனில்‌ மிகச்‌ சிறப்பாக இருப்பது அவனது 
அழகா அறிவா ஆற்றலா என்று தீர்மானிக்கவே இந்தப்‌ 
பட்டிமண்டபம்‌. ராமனை அறிவின்‌ உம்பரான்‌ என்று 
கம்பன்‌ குறித்தாலும்‌ அவனது நடவடிக்கைகள்‌ அவனைச்‌ 
சிறந்த அறிவுடையவன்‌ என்று ஓப்புக்கொள்ளும்படி 
இல்லை. பஞ்சவடியில்‌ மாரீசன்‌ மாயமானாக வந்தபோது 
இலக்குவன்‌ எவ்வளவோ தடுத்தும்‌ கேளாமல்‌, மனைவி 
விரும்புகிறாள்‌ என்பதற்காக அம்‌ மானைத்‌ துரத்திச்‌ சென்‌ 
மனே, அது அறிவுடைய செயலாகுமா? அதனால்‌ தானே 
சீதையை இராவணன்‌ சிறை எடுக்கிறான்‌. ஆய்ந்து 
உணர்ந்து பாராமல்‌ செய்த காரியம்‌ அல்லவா இது 2 
பிற்காலத்துப்‌ புலவர்கள்‌ 


மங்கை சொற்கேட்டு மன்னர்‌ புகழ்‌ 
தசரதனும்‌ மரணம்‌ ஆனான்‌ 

செங்கமலச்‌ சீதை சொற்கேட்டு 
ஸ்ரீராமன்‌ சென்றான்‌ மான்பின்‌ 


என்றெல்லாம்‌ பேசுவதற்கு இலக்காக்கிக்‌ கொண்டானே 
தன்னை. இத்தோடு கிஷ்கிந்தையில்‌ வாலி சுக்ரீவர்களுக்கு 
இடையே நேர்ந்த போரில்‌, ராமன்‌ சுக்ரீவனுக்காக 
மறைந்து நின்று அம்பெய்து வாலியை வீழ்த்தி என்றுமே 
தீராத அபகீர்த்தியைத்‌ தேடிக்‌ கொண்டானே, அது 


838 


அறிவுடைய செயலா ? துஷ்ட நிக்கிரகத்திற்காகச்‌ செய்‌ 
தான்‌ என்றால்‌ நேரில்‌ வாலியைப்‌ போருக்கழைத்து 
வென்‌ றிருக்கலாமே. அன்று வாலி பல பேசிய பின்‌, 


செருக்களத்து உருத்து எய்யாதே 
வெவ்விய புளிஞர்‌ என்ன 

விலங்கியே மறைந்து வில்லால்‌ 
எவ்வியது என்னை 


என்று கேட்டபோது வாயடைத்து நிற்கிரனே இந்த 
இரண்டு நிகழ்ச்சிகளுமே போதும்‌, ராமனை அறிவு 
நிரம்பியவனாகக்‌ கம்பன்‌ கருதவில்லை என்று தீர்மானிக்க. 


ராமன்‌ ஆற்றல்‌ மிகுந்தவன்தான்‌. இராவணாதி 
வீரர்களை முடித்த ஆற்றலைச்‌ சாமானிய ஆற்றல்‌ என்று 
கூறிவிட முடியுமா? என்றாலும்‌ கம்பனது கருத்தில்‌ 
ராமனது ஆற்றல்‌ மட்டுமா இந்தக்‌ காரியங்களை எல்லாம்‌ 
சாதித்திருக்கிறது ? இந்திரசித்தன்‌ இறந்து கிடந்தபோது 
வந்து புலம்புகின்ற தாயாம்‌ மண்டோதரி, 


அஞ்சினேன்‌ அஞ்சினேன்‌ 

அச்சீதை என்னு அமிழ்தாற்‌ செய்த 
நஞ்சினால்‌ இலங்கை வேந்தன்‌ 

நாளை இத்தகையன்‌ அன்றோ-- 


என்று தானே புலம்புகின்றாள்‌. ராமவீரனது ஆற்ற 
லுக்குப்‌ பக்கபலமாக சீதையின்‌ கற்பும்‌ நின்று உதவி 
யிருக்கிறது என்றுதானே கம்பன்‌ கருதியிருக்கிறான்‌. ஆத 
லால்‌ அவனது ஆற்றலும்‌ தனித்து நின்று சிறந்து விளங்கக்‌ 
காணோம்‌. 

ஆனால்‌ கம்பன்‌ ராமனது அழகை வர்ணிக்கிறபோ 
தெல்லாம்‌, அப்படியே விக்கித்து நிற்கிறான்‌. காவிய நாய 
கனாம்‌ ராமனை அந்தமில்‌ அழகு உடையவனாக உரு 


84 


வாக்கிய கம்பன்‌ கடைசியில்‌ தானே அவன்‌ அழகில்‌ ஈடு 
பட்டு மெய்ம்மறக்கிறான்‌. ஓவியத்து எழுத ஒண்ணா 
உருவத்தான்‌ என்பான்‌ ஒரு முறை. பின்‌ ஆடவரும்‌ 
அவன்‌ தோள்களைத்‌ தழுவ அவாவுவர்‌ என்பான்‌ மறு 
முறை. இப்படியெல்லாம்‌ சொல்லியதோடு திருப்தி அடை. 
யாது 


வெய்யோன்‌ ஒளி தன்மேனியின்‌ 
விரி சோதியில்‌ மறைய 
பொய்யோ எனும்‌ இடையாளொடும்‌ 
இளையா னொடும்‌ போனான்‌ 
மையோ, மரகதமோ, மழை முகிலோ 
ஐயோ ! இவன்‌ வடிவு என்பதோர்‌ 
அழியா அழகுடையான்‌-- 


என்றே முடிப்பான்‌. “ஐயோ !5 என்று அவன்‌ திணறு 
வதிலிருந்தே ௮வன்‌ இராமனது அழகினை எப்படி அனுப 
வித்திருக்கிறான்‌ என்று தெரிகிறது அல்லவா ? ஆம்‌ ராம 
னுடைய அழியா அழகினை அழியாத ஓவியமாக நிலை 
நிறுத்தி விடுகிறான்‌. கம்பன்‌ கண்ட ராமனிடத்துச்‌ 
சிறப்பாயிருப்பது அவனது அழகே. அந்த அழகை 
ஆராதனை பண்ணிப்‌ பண்ணியே காவியம்‌ வளர்கிறது. 
வீரிகிறது, உயர்கிறது என்று சொன்னால்‌ அது மிகையல்ல 
தானே! 


காமம்‌ கடிந்த காதல்‌ வாழ்வில்‌ தலைநின்றவர்‌ 


ஆண்டாளா ? 
மாணிக்கவாசகரா ? 


காமம்‌ கடிந்த காதல்‌ வாழ்வில்‌ தலைநின்றவர்‌ 
ஆண்டாளா? மாணிக்கவாசகரா ? என்று பொருள்‌ 
அமைந்திருக்கிறது இன்றையப்‌ பட்டிமன்றத்திற்கு. 
காமகோடி பீடத்து ஆச்சார்ய சுவாமிகளின்‌ அருள்‌ 
ஆணையின்‌ பேரில்‌ திருப்பாவை, திருவெம்பாவை 
விழாக்கள்‌, தமிழ்கூறும்‌ நல்லுலகத்தில்‌ பல இடங்களில்‌ 
சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில்‌ 
சைவ, வைணவ ஒருமைக்கு வழி வகுக்க இந்த விழா 
உதவி புரியும்‌ என்று எண்ணியே ஆச்சார்ய சுவாமிகள்‌ 
இப்படிக்‌ கட்டளை இட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌, கோவை 


56 


நன்னெறிக்‌ கழகத்தாரோ, ஆண்டாளுக்கும்‌, மாணிக்க 
வாசகருக்குமே ஒரு. வழக்க ந ஏற்படுத்தி விட்டனர்‌. 
சைவப்பற்று மிகுந்த தமிழறிஞர்‌ ஒருவர்‌, “* இந்த 
விழாவில்‌ பங்கு எடுத்துக்கொள்ள மாட்டேன்‌, என்‌ 
வாயால்‌ மாணிக்கவாசகரை விட, ஆண்டாள்‌ தலை 
நின்றவர்‌ என்று எப்படிக்‌ கூறுவேன்‌, என்னை விலக்கி 
விடுங்கள்‌₹3--என்று சொல்லி விவாதத்திலிருந்தே விலகிக்‌ 
கொண்டார்‌. ஸரீ வைணவர்‌ ஒருவரும்‌, இப்படிப்பட்ட 
விவாதத்தில்‌ கலந்துகொள்ள மறுத்துவிட்டார்‌. ££ ஆண்‌ 
டாளைக்‌ குறைத்துப்‌ பேசுவது, அதை நான்‌ கேட்டுக்‌. 
கொண்டிருப்பது எல்லாம்‌ பெரிய பாவம்‌, அந்தப்பாப 
காரியத்தை நான்‌ செய்ய மாட்டேன்‌ 3:--என்று சொல்லி 
வீட்டார்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ கட்சிக்கு மூன்று பேர்‌ 
விவாதிக்கக்‌ “கிடைத்ததே பெரிய காரியம்‌. இப்படிப்‌ 
பட்ட மன்றத்‌ தலைமைக்கு ஆள்தேடி இருக்கிறார்கள்‌ . 
விவாதிக்கவே இணங்காத அன்பர்கள்‌ தலைமை தாங்கிக்‌ 
தீர்ப்புல்‌ கூற இணங்குவார்களா ? கடைசியாக, “ஊருக்கு. 
இளைத்தவன்‌ பிள்ளையார்‌ கோயில்‌ ஆண்டி என்று 
என்னைப்‌ பிடித்துப்‌ போட்டிருக்கிறார்கள்‌. நானோ சர்வ 
சமய சமரச வாதி, கொஞ்சம்‌ அதிகமான துணிச்சல்‌ 
உடையவன்‌. இப்படிப்பட்ட விவாதத்தால்‌, இல்லை 
இந்தமாதிரி விவாதங்களில்‌ தீர்ப்புக்‌ கூறுவதால்‌, 
எனக்குள்ள மணிவாசகர்‌ பக்தியோ, இல்லை ஆண்டாள்‌ 
பக்தியோ குறைந்து விடாது என்று எண்ணுபவன்‌. என்‌ 
பத்தியைத்‌ தவறாக அன்பர்கள்‌ எடை போட்டுவிட 
மாட்டார்கள்‌ என்ற நம்பிக்கையின்‌ பேரிலேதான்‌ இந்த 
விவாதத்திற்குத்‌ தலைமை வகிக்க இணங்கியிருக்கிறேன்‌ . 
ஆம்‌, “அறிஞர்கள்‌ புக அஞ்சுகின்ற இடத்தில்‌ 
அறிவிலிகள்‌ தைரியமாகப்‌ புகுவார்கள்‌ 2? என்று ஒரு 
ஆங்கிலப்‌ பழமொழி உண்டு. அந்த நிலையிலேதான்‌ 
இருக்கிறேன்‌ நான்‌. ஒன்று மட்டும்‌ சொல்வேன்‌, 
இப்படியெல்லாம்‌ விவாதிப்பதன்‌ காரணமாக மக்கள்‌ , 


87 


ஆண்டாளைப்‌ பற்றியும்‌, மாணிக்கவாசகரைப்‌ பற்றியும்‌ 
தெளிவான எண்ணங்கள்‌ பெறக்கூடும்‌ என்பதை மட்டும்‌ 
நாம்‌ ஞாபகப்படுத்திக்‌ கொள்ளவேணும்‌. 


இனி விஷயத்திற்கு வருவோம்‌. முதலில்‌ “காமம்‌ 
கடி.ந்த காதல்‌ :-- என்றால்‌ என்ன என்றே நாம்‌ தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. அதற்கு முன்‌ காதல்‌ என்றால்‌ 
என்ன என்று எளிதில்‌ விளக்கிவிட முடியுமா என்றே 
பார்க்கலாம்‌. காதல்‌ வயப்பட்ட பெண்ணொருத்தி பாடு 
வதாக சுவையான பாடல்‌ ஒன்று உண்டு. மதுரையில்‌ 
இருக்கிறான்‌ ஒரு வீரன்‌. ஆம்‌, மதுரைவீரன்தான்‌. 
அவனைக்‌ காதலிக்கிறாள்‌ ஒரு பெண்‌. காதல்‌ என்து 
ஆண்‌, பெண்‌ இருபாலாருக்குமே நிகழும்‌ ஓரு அன்புப்‌ 
பிணைப்பு, என்று நமக்குத்‌ தெரிந்திருந்தாலும்‌, அது 
எப்படிப்பட்டதென்று எழுத்தால்‌ எழுதிக்‌ காட்ட 
முடியுமா ? கடவுள்‌ என்றால்‌ யார்‌ என்றுகூட எளிதாகச்‌ 
சொல்லி விடலாம்‌ போல்‌ இருக்கிறது. காதல்‌ என்றால்‌ 
என்ன என்று சொல்வது அவ்வளவு எளிதான காரியமாக 
இல்லை. அதனைத்தான்‌ , மதுரைவீரனைக்‌ காதலித்த பெண்‌ 
உரைக்கிறாள்‌. அவள்‌ உரைப்பதாகக்‌ கவிஞன்‌ ஒருவன்‌ 
பாடுகிறான்‌, 
திக்கயங்கள்‌ எட்டுமுட்ட 
விட்ட புட்ப தாகையான்‌ 
செழியர்‌ சேரன்‌ வளவர்‌ வந்து 
திரை அளக்கும்‌ முன்‌ நிலான்‌ 
மைக்கருங்கண்‌ மாதரார்‌ 
மனம்‌ கவர்ந்த மாரவேள்‌ 
மதுரைவீர கஞ்சுகன்‌ 
மணந்து தந்த காதல்‌ நோய்‌ 
கைக்குள்‌ வந்து அகப்படாது 
கண்முன்‌ நிற்கும்‌, ஒருவரால்‌ 


58 


காணொணாது காணும்‌ என்று , 
காட்டொணாது, அது அன்றியும்‌ 
ஓக்கும்‌ என்ற உரைக்கலான ்‌ 
உரையும்‌ இல்லை, இருவரும்‌ 
உள்ளறிந்ததன்றி மற்றிவ்‌ 
ஊரறிந்த தில்லையே! 
என்பது--காதலி ஒருத்தியின்‌ பிரலாபமாக அமைகிறது. 
உண்மைதானே ? காதலன்‌, காதலி என்ற இருவரது 
உள்ளம்‌ அறியும்‌ காதல்‌ தன்மையை, ஊரறியச்‌ சொல்ல 
இயலுமோ ? 


காதாரணக்‌ காதலின்‌ நிலையே இப்படியென்றால்‌, 
காமம்‌ கடிந்த காதல்‌ என்றால்‌ என்ன என்று விளக்க 
முடியுமா என்ன ? முதற்‌ பார்வையிலேயே அரும்பி, 
பின்னர்‌ தெரங்கிப்‌ பழகுவதன்‌ காரணமாகப்‌ போது ஆகி 
அதன்‌ ॥ பின்‌ உடல்‌ உறவு ஏற்படுவதன்‌ காரணமாக மலர்‌ 
வதேகாதல்‌, என்பது என்று தெரியும்‌ நமக்கு. வள்ளு 
வருடி சொல்கிறாரே, 


25 காலை அரும்பிப்‌ பகலெல்லாம்‌ 
போதாகி 
மாலை மலரும்‌ இந்நோய்‌-- 


என்றல்லவா காதல்‌ நோயை வர்ணிக்கிறார்‌. இதில்‌ 
இருந்து தெரிகின்றது, ௨ தத்தில்‌ அரும்புகின்ற காதல்‌, 
உடல்‌ உறவில்‌ மலர்ச்சி ! பெறுகிறதென்று. அப்படி உடல்‌ 
உறவு பெறுவதே லட்சி 'யமாகக்‌ கொண்டு, அதிலே ஊறித்‌ 
திளைப்பவர்களைக்‌ காமத்தின்‌ வயப்பட்டவர்கள்‌ 
என்கிறோம்‌. அந்த உடல்‌ உறவை எண்ணாது, 
உள்ளத்து உறவிலேயே மகிழ்ச்சி காண்கிறவர்கள்‌ தான்‌ 
உயர்த்த காதல்‌ வாழ்வில்‌ திஜாப்பவர்கள்‌, அதனையே 
ஆங்கிலத்தில்‌ Platonic lore என்றனர்‌, அந்த 


89 


Platonic love என்பதைத்‌ தமிழாக்கம்‌ செய்ய விரும்பிய 
அன்பர்களோ, திக்குமுக்காடி காமம்‌ கடிந்த காதல்‌ 
வாழ்வு என்று மொழிபெயர்த்திருக்கினறனர்‌ . 


இது என்ன காதலில்‌ ஒரு புது வகையாக இருக்கிறது 
என்றுதானே நினைக்கிறீர்கள்‌ ? இது தமிழனுக்குப்‌ புதிய 
தொரு விஷயமல்ல- நமது அடியார்கள்‌ பலரும்‌ இறை 
வனிடத்தில்‌ பக்தி செலுத்தும்‌ போது இத்தகைய பக்திக்‌ 
காதலிலே தானே தினைத்திருக்கிறார்கள்‌. இறைவன்‌ 
ஆணா, பெண்ணா இல்லை அலியா என்றே தெரியாது. 
அப்படிப்பட்ட இறைவனை ஒரு ஆடவனாகப்‌ பாவனை 
பண்ணி அந்த ஆண்டவனிடத்தே காதல்‌ கொண்டு 
வாழ்ந்ததாகவும்‌ பாவனை பண்ணியீருக்கிறார்கள்‌. 
கடவுளைத்‌ தொழுவதற்குப்‌ பாவனை மிகவும்‌ அத்தியா 
வசியமான ஒன்று என்று பகவான்‌ இராமகிருஷ்ணர்‌ 
சொல்லுகிறார்‌. அந்தப்‌ பாவனை எப்படி எல்லாமோ 
உருவாகலாம்‌. தன்னை ஒரு குழந்தையாகவும்‌, இறை 
வனைத்‌ தந்தையாகவும்‌ தாயாகவும்‌ பாவனை பண்ணலாம்‌. 
அதனையே வாத்ஸல்ய பக்தி என்பவர்‌. இறைவனை 
ஆண்டானாகவும்‌, தன்னை தாசனாகவும்‌ பாவனை பண்ணித்‌ 
தொண்டுகள்‌ பல செய்யலாம்‌. இதனையே தாசபக்தி 
என்பர்‌. இன்னும்‌ இறைவனைத்‌ தன்னுடைய தோழனாக 
வும்‌ கொண்டு அவனோடு உரையாடி மகிழலாம்‌. இதனையே 
ஸக்ய பக்தி என்பர்‌. இவற்றையெல்லாம்‌ விடச்‌ சிறப்‌ 
பானது, மதுரபக்தி. தன்னைக்‌ காதலியாகவும்‌, இறை 
வனைக்‌ காதலனாகவும்‌ பாவனை பண்ணி, பக்தி செலுத்து 
வதையே மதுர பக்தி என்றனர்‌. எல்லாப்‌ பாவனைகளிலும்‌ 
அதுவே சுவையுடையது என்று தெரிந்து தானே இதற்கு 
மதுர பக்தி என்றே பெயர்‌ சூட்டியிருக்கின்றனர்‌. இந்த 
மதுர பக்தியில்‌ தினைத்தவர்கள்‌ தான்‌ நம்‌ சைவ சமயக்‌ 
குரவர்களும்‌, ஆழ்வார்களும்‌. இவர்களெல்லாம்‌, தங்களைக்‌ 
காதலியாகவும்‌, இறைவனைக்‌ காதலனாகவும்‌ கொண்டு 


20 


பாவனை செய்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ பாடிய பாடல்கள்‌ 
பல, நாயக நாயகி பாவத்தில்‌ அமைந்திருப்பதை ய்‌ 
அறிவோம்‌ ! தன்னைக்‌ காதலனாகவும்‌, இறைவனைக்‌ 
காதலியாகவும்‌ பாவனை பண்ணும்‌ துணிச்சல்‌ நமது 
தேசியக்‌ கவியான பாரதி ஒருவனுக்கே இருந்திருக்கிறது. 
ஆம்‌, பாடினானே, * கண்ணம்மா என்‌ காதலி 5--என்று. 


சரி, பக்திக்‌ காதல்‌, மதுர பக்தி, காமம்‌ கடிந்த 
காதல்‌--என்பதில்‌ எல்லாம்‌ உள்ளத்து உறவைத்‌ தவிர, 
உடல்‌ உறவுக்கு இடமேயில்லைதான்‌. அத்தகைய 
க்தியிலே, காமம்‌ கடிந்த காதல்‌ வாழ்விலே, திளைத்‌ 
துவர்கள்தான்‌ மணிவாசகரும்‌, ஆண்டாளும்‌. இந்த 
அற்புதமன வாழ்விலே தலைநின்றவர்‌ யார்‌ என்பதுதான்‌ 
இன்று தீர்மானிக்க வேண்டிய விஷயம்‌. இன்றைய 
விவாதத்தில்‌ ; கலந்து கொண்ட அன்பர்களெல்லாம்‌ 
இருவரது பாடல்களில்‌ பலவற்றைத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கட்சித்கு ஆதாரமாகக்‌ கொண்டனர்‌. 
ச்‌ 
கயல்‌ மாண்ட கண்ணிதன்‌ பங்கன்‌ 
எனைக்‌ கலந்து ஆண்டலுமே 
அயல்‌ மாண்டு, அருவினைச்‌ சுற்றமும்‌ 
மாண்டு, அவனியின்‌ மேல்‌ 
மயல்மாண்டு, மற்றுள வாசகம்‌ 
மாண்டு, என்னுடைய 
செயல்‌ மாண்டவா பாடித்‌ 
தெள்ளேணம்‌ கொட்டோமோ 
என்று பாடும்‌ மணிவாசகர்‌ பாட்டில்‌ உடல்‌ உறவைப்‌ 
பற்றிப்‌ பேச்சில்லையே என்பது மணிவாசகர்‌ கட்சிக்‌ 
காரர்கள்‌ வாதம்‌. மேலும்‌, மணிவாசகர்‌ பிறப்பாலே 
ஆண்மகன்‌. தன்னை ஒரு பெண்ணாகப்‌ பாவித்துக்‌ 
கொண்டு தானே இறைவனோடு கலந்ததாக, காதல்‌ 
கொண்டதாக, சொல்லுகிறார்‌. இந்த உறவில்‌ காமம்‌ 


௪1 


புகுவதற்கு வழியே இல்லையே என்பதும்‌ அவர்கள்‌ 
விவாதத்தில்‌ முக்கியமானது. 


ஆண்டாள்‌ கட்சி கொஞ்சம்‌ பலவீனமானதுதான்‌ ;. 
அவள்‌ பெண்ணாய்ப்‌ பிறந்ததன்‌ காரணமாக, - என்பதை 
ஆண்டாள்‌ கட்சியில்‌ விவாதித்தவர்கள்‌ ஓத்துக்‌: 
கொண்டாலும்‌, அவள்‌ அரங்கனிடத்துக்‌ கொண்ட காதல்‌, 
காம வேட்கையால்‌ அன்று, அழகை ரஸிக்கும்‌ 
அழகுணர்ச்சியின்பால்பட்டதே என்பது அவர்களது 
வாதம்‌. 


எழில்‌ உடைய அம்மனையீர்‌ 

என்‌ அரங்கத்து இன்னமுதன்‌ 
குழல்‌ அழகர்‌, வாய்‌ அழகர்‌ 

கண்‌ அழகர்‌, கொப்பூழில்‌ 
எழு கமலப்பூ அழகர்‌ 

எம்மானார்‌ என்னுடைய 
கழல்வ ளையைத்‌ தாமும்‌ 

கழல்‌ வளையே ஆக்கினாரே-- 


என்று பாடும்போது, தான்‌ பெண்‌ என்பதை மறவாது, தன்‌ 
வளை கழன்றது என்று கூறுகின்றாளே ஒழிய, அரங்க 
னோடு உடல்‌ உறவு கொள்ளும்‌ வேட்கையே அவள்‌ 
உள்ளத்தில்‌ எழவில்லை. அவள்‌ ஒரு சிறந்த ரஸிகை. 
அரங்கனின்‌ அழகை அனுபவிக்கிறாள்‌. அந்த அழக: 
னையே தன்‌ காதலனாகக்‌ கொள்கிறாள்‌. ஏன்‌, அவனும்‌ 

அவளை ஏற்றுத்‌ திருமணம்‌ செய்து கொள்கிறான்‌. அவனும்‌ 
அழகிய மணவாளனாகவே வாழ்கிருன்‌. இருவரது காமம்‌ 
கடிந்த காதல்‌ வாழ்வாகவே இருக்கிறது என்று ஆண்டாள்‌ 
கட்சியினர்‌ வாதம்‌. 


இரண்டு கட்சிக்‌ காரர்களுமே, தங்கள்‌ தங்கள்‌ 
கட்சியை மிக்க திறமையுடன்‌ எடுத்து வாதாடி இருக்கின்‌ 
றனர்‌. மேலோட்டமாகச்‌ சொல்லப்‌ போனால்‌, இருவருமே 


92 


மம்‌ கடிந்த வாழ்விலே திலைத்தவர்கள்‌ தாம்‌, என்று 
எளிதாகச்‌ சொல்லிவிடலாம்‌. என்னுடைய இக்கட்டான 
திலை என்ன என்றால்‌, இவர்களில்‌ எவர்‌ அத்தகைய 
வாழ்வில்‌ தலை நின்றவர்‌ என்று கூறி தீர்ப்புச்‌ சொல்ல 
வேண்டியது. நாயக-நாயகி பாவத்தில்‌ பாடல்கள்‌ 
பாடுவது என்பது, கூரிய கத்தி முனையில்‌ நடப்பது 
போன்றது. இப்பக்கம்‌ அப்பக்கம்‌ விலகிவிட்டால்‌, விரச 
மாகி விடும்‌. செயிரின்றிப்‌ பாடுவது மிக்க சிரமமான 
காரியம்‌ என்று அமரர்‌ வா. வெ. ச. அய்யர்‌ எழுதுகிறார்‌. 
அப்படிச்‌ செயிரின்றிப்‌ பாடுவது மாணிக்க வாககர்‌, 
ஆண்டாள்‌, என்னும்‌ இருவரில்‌ யாருக்கு சாத்தியமான 
தாய்‌ இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம்‌ மட்டும்‌ 
கூறினால்‌ போதும்‌. 


உடல்‌ உறவைப்பற்றிச்‌ சிறிதளவும்‌ எண்ணாத 
மாணிக்கவாசகரும்‌, திருவெம்பரவைப்‌ பாடல்‌ பாடும்‌ 
போது ஒரு பாட்டுப்‌ பாடுகிறார்‌. 


உம்‌ கையிற்பிள்ளை உனக்கே 
அடைக்கலம்‌ என்று அங்கு அப்‌ 
பழஞ்‌ சொல்புக்கும்‌ எம்‌ அச்சத்தால்‌ 
எங்கள்‌ பெருமான்‌ உனக்கு ஒன்று 
உரைப்பேன்‌ கேள்‌, எம்‌ கொங்கை 
தின்‌ அன்பர்‌ அல்லாதார்‌ தோள்‌ சேரற்க 


என்று கூறுவதால்‌ சிவனடியாரைப்‌ புணர்வதில்‌ விருப்பம்‌ 
உடையாம்‌ என்று ஒரு தொனி தொக 'க்கும்படி பாரடி 
விடுகினர்‌ இப்‌ 4 பூர தப்‌ ந்தபி2 

வழு றா. இப்படிப்‌ பாடியதைப்‌ படித்தபின்‌ தானோ 
என்னவோ, திருவாசகத்தைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 


2 இராமலிங்க 
அடிகளும்‌ 


938 


மாமணியே நீயுரைத்த 
வாசகத்தை எண்ணுதொறும்‌ 
காமமிகு காதலன்‌ தன்‌ 
கலவிதனைக்‌ கருதுகின்‌ ற 
ஏமமுறு கற்புடையாள்‌ 
இன்பினும்‌ இன்பு எய்துவதே 


என்று பாடி விடுகிறார்‌. காமமும்‌ கலவியும்‌ உடல்‌ உறு 
வினால்‌ ஏற்படுவது. அந்நிலையில்‌ மணிவாசகர்‌ காமம்‌ 
கடிந்த காதல்‌ வாழ்வில்‌ தலைநின்றார்‌ என்று கூறுதல்‌ 
சாத்தியமோ ? 


ஆண்டாள்‌ இப்படியெல்லாம்‌ பாடவில்லையோ ? 


பொங்கிய பாற்கடல்‌ பள்ளி கொள்வானைப்‌ 

புணர்வது ஓர்‌ ஆசையினால்‌ என்‌ 

கொங்கை கிளர்ந்து குமைந்து குதூகலத்து 
ஆவியை ஆகுலம்‌ செய்யும்‌ 


என்று பெண்மைக்கே உரிய வகையில்‌ பரந்தாமனைப்‌ 
புணரும்‌ ஆசையினைப்‌ பச்சையாகவே சொன்னாலும்‌, 
பின்னால்‌, 


ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று 
உன்னித்து எழுந்த என்‌ தடமுலைகள்‌ 

மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி 
வாழகிலேன்‌ கண்டாய்‌ மன்மதனே 


என்று அனங்கனுக்கே ஒரு சவால்‌ விடுகின்றாளே. முன்ன 
மேயே சொன்னபடி, மானிடரைத்‌ தழுவும்‌ ஆசையை 
அறவே வெறுக்கிருள்‌. கற்பனையில்‌ உருவான, கட்புலன்‌ 
கதுவாக்‌ கள்வனும்‌ ஆண்டாளையே அணைய விருப்பம்‌ 
உடையவன்‌ என்று பேசும்போது அது காமம்‌ கடிந்த 
காதலாகவே பரிணமிக்கிறது. ஆண்டாளையும்‌, மாணிக்க 
வாசகரையும்‌ சீர்தூக்கிப்‌ பார்க்கும்போது காமம்‌ கடிந்த 


94 


காதல்‌ வாழ்வில்‌ தலை நின்றவர்‌ ஆண்டாளே என்றுதான்‌ 
தீர்ப்புக்‌ கூற வேண்டியிருக்கிறது. இதனால்‌ ஆண்டா 
ரூக்கு ஒரு பெருமையும்‌, மணிவாசகருக்கு ஒரு சிறு 
மையும்‌ ஏற்பட்டுவிடாது. விவாதத்திற்கு என்று ஒரு 
பொருளைக்‌ குறித்து வீட்டால்‌ அதில்‌ ஒரு முடிவு காணத்‌ 
தானே வேண்டும்‌? ஆம்‌, இருவரது திருத்தாள்களையும்‌ 
வணங்கியே இத்தீர்ப்புக்‌ கூறி அமைதி பெறுகிறேன்‌ . 


அழுது அருள்‌ பெற்றவர்‌ மாணிக்கவாசகர்‌- 
அணைந்து அருள்‌ பெற்றவள்‌ ஆண்டாள்‌- 
இவற்றில்‌ எவரது முயற்சி சிறந்தது ? 


இறைவனை அடைவதற்கு எத்தனை எத்தனையோ 
வழிகள்‌. சிலர்‌ ஆடிப்‌ பாடியே இறைவன்‌ அருள்‌ பெறு 
கின்றனர்‌. சிலரோ நெஞ்சம்‌ நெக்குருக அழுது அவன்‌ 
அருளைப்‌ பெறுகின்றனர்‌. சிலர்‌ நிஷ்காம்யமாகத்‌ 
தொண்டு செய்தே அவன்‌ திருவருளைப்‌ பெற்று விடுகின்‌ 
றனர்‌. நமது மாணிக்கவாசகரோ அழுது அழுதே ஆண்‌ 
டவன்‌ அருளைப்‌ பெற்றவர்‌. பெரியாழ்வார்‌ திருமகளான 
ஆண்டாளோ, தன்‌ உள்ளம்‌ கவர்ந்த கள்வனாம்‌ 
கண்ணனை அணைத்து அவன்‌ அருளைப்‌ பெற்றவர்‌. இரு 
வரது குறிக்கோளுமே இறைவன்‌ அருளைப்‌ பெறவேண்டு 
மென்பது தான்‌. ஆனால்‌ இருவரும்‌ அதற்குக்‌ கையாண்ட 
முறைதான்‌ வேறு. இதையே அடிப்படையாக வைத்து 


96 


கிறார்கள்‌. திருப்பாவை- திருவெம்பாவை விழாவிலே 
நடக்கிற பட்டிமன்றமானதினாலே பொருத்தமாக இருக்‌ 
கட்டுமே என்று அமைத்திருக்கலாம்‌. மற்றபடி மாணிக்க 
வாசகருக்கும்‌ ஆண்டாளுக்குமிடையே ஏற்றத்‌ தாழ்வு 
கற்பிக்கவேண்டும்‌ என்ற எண்ணமெல்லாம்‌ கிடையவே 
கிடையாது. மாணிக்கவாசகரிடத்தில்‌ நமக்கு எவ்வளவு 
பக்தி உண்டோ, அவ்வளவு பக்தி ஆண்டாளிடத்திலும்‌ 
உண்டு. திருவெம்பாவையீலே எவ்வளவு ஈடுபாடு 
உண்டோ அவ்வளவு ஈடுபாடு திருப்பாவையிலும்‌ உண்டு 
தான்‌. அதனால்தான்‌ திருப்பாவை - திருவெம்பாவை 
விழா என்று சேர்த்தே கொண்டாடுகிறோம்‌. ஆனால்‌ 
மாணிக்கவாசகரும்‌ சரி, ஆண்டாளும்‌ சரி, ஆண்டவனை 
அடையக்‌ கடைப்பிடித்த வழிகள்‌ இருக்கின்றனவே 
அவை ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. அந்த வேறு 
பட்ட வழிகளிலே எது எளிதானது, எது சிறந்தது என்று 
விவாதித்து முடிவு செய்யவே இந்தப்‌ பட்டிமன்றம்‌ கூடி 
யிருக்கிறது. 


இன்றையப்‌ பட்டிமன்ற விவாதத்தை ஏற்பாடு செய்திருக்‌ 


அழுது அருள்‌ பெற்றவர்‌ மாணிக்கவாசகர்‌. இறைவன்‌ 
அருளைப்‌ பெறுவதற்கு அகம்‌ குழைந்து நெக்குருகி, அழு 
வதைவிட வேறு சிறந்த முறை இல்லை என்று எண்ணு 
கிறவர்‌ மாணிக்கவாசகர்‌. 
பாடவேண்டும்‌ நான்‌ 
போற்றி நின்னையே 
பாடி நைந்து நைந்துருகி 
நெக்கு நெக்கு 
ஆடவேண்டும்‌ நான்‌ 
போற்றி அம்பலத்து 
ஆடு நின்‌ கழல்‌ 
போது நாயினேன்‌ 
கூட வேண்டும்‌... 


என்று அகம்‌ கனிந்து பாடுகின்றவர்‌ 


97 


உற்றாரை யான்‌ வேண்டேன்‌ 
ஊர்‌ வேண்டேன்‌ பேர்‌ வேண்டேன்‌ 
கற்றாரை யான்‌ வேண்டேன்‌ 
கற்பனவும்‌ இனி அமையும்‌ 
குற்றாலத்‌ தமர்ந்துறையும்‌ கூத்தா 
உன்‌ குரை கழற்கே 
கற்றாவின்‌ மனம்‌ போலக்‌ 
கசிந்துருக வேண்டுவனே 


என்று திருப்புலம்பலே பாடியீருக்கிறார்‌. இதயம்‌ கசிந்‌ 
துருகும்‌ போதுதான்‌ கண்கள்‌ கண்ணீரைச்‌ சொரிகின்றன. 
அப்படிக்‌ கண்ணீர்‌ வெளிப்பட வெளிப்படத்தான்‌ இத 
யத்திலுள்ள மாசெல்லாம்‌ கரைந்து உள்ளம்‌ தூய்மை 
யடைகிறது. அப்படித்‌ தூய்மையடைந்து விட்டால்‌ 
அதன்பின்‌ இறைவனை அடைவது, அவன்‌ அருளைப்‌ 
பெறுவது எல்லாம்‌ எளிது என்றும்‌ எண்ணுகிருர்‌. 


வீட்டிலே குழந்தைகள்‌ ஒரு காரியத்தைச்‌ சாதிக்க 
வேண்டுமென்று நினைத்தால்‌ அதற்குப்‌ பயன்படுத்துவது 
அழுகை தானே? “அழுத பிள்ளைக்கு வாழைப்‌ பழம்‌? 
என்பதுதானே பழமொழி. நாமோ இறைவனுடைய 
: குழந்தைகள்‌. அவன்‌ அருளைப்‌ பெறவேண்டுமானால்‌ 
அழுது அதைச்‌ சாதித்துக்‌ கொள்வதில்‌ தவறென்ன £ 
நம்முடைய பிறப்பு பொய்யாக இருக்கலாம்‌. நம்‌ 
முடைய அன்பு கூடப்‌ பொய்யாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
நாம்‌ அகம்‌ குழைந்து அழுகின்றபோது அந்தக்‌ குறைக 
ளெல்லாம்‌--கறைகளெல்லாம்‌ கண்ணீரிலேயே கரைந்து 
விடுகின்றன. அதன்பின்‌ அவன்‌. அருளைப்பெறுவது 
எளிதாகிவிடுகிறது . 


யானே பொய்‌ 

என்‌ நெஞ்சும்‌ பொய்‌ 
ஆனால்‌ வினையேன்‌ 

அழுதால்‌ உன்னைபெறலாமே 


95 


என்றுதானே இறைவனையே கேட்கிறார்‌. அழுது புலம்புவ 
தால்தான்‌ அவரது பாடல்களுக்குத்‌ தனிநயமும்‌ உருக்‌ 
கமும்‌ ஏற்பட்டு வீடுகின்றது. அதுபற்றியே “திருவாசகத்‌ 
திற்கு உருகாதார்‌ ஒரு வாசகத்துக்கும்‌ உருகார்‌: என்ற 
த்தல்‌ எழுந்திருக்கிறது. ஆகவே “அழுது ஆண்ட 
ஊப்‌ பெறுவதே சிறந்த வழி--:2என்று மாணிக்க 
ரர்பிலே பேசியவர்கள்‌ வாதிட்டனர்‌. 


“இல்லை யில்லை. அழுவது என்பது வெகு சாதாரண 
விஷயம்‌. சிறு குழந்தைபோல்‌ அழுது அடம்பிடித்துக்‌ 
தாரியத்தைச்‌ சாதித்துக்கொள்வதிலே என்ன சிறப்பு இருக்‌ 
கிறது ? இறைவன்‌ அருளைப்‌ பெறுவதற்கு எத்தனையோ 
வழிகள்‌. அவற்றில்‌ ஒன்று அழுகை. அதற்காக அதைச்‌ 

சிறந்த வழி என்று சொல்லிவிட முடியுமா ! 2 ஒரு பெரிய 
நகரம்‌ இருக்கிறது. அதைச்‌ சென்று அடைவதற்குப்‌ பல 
வழிகள்‌. ஒன்று நல்ல ராஜபாட்டை. மலரும்‌ மணமும்‌ 
அழகும்‌ நிழலும்‌-கொண்ட அருமையான பாதை. மற்றொரு 
பாதையோ கல்லும்‌ முள்ளும்‌ நிறைந்த காட்டுப்பாதை - 
இரண்டுமே நகருக்கு நம்மை இட்டுச்‌ செல்லும்‌ வழிகள்‌ 
தான்‌ என்றாலும்‌ எந்தப்‌ பாட்டை சிறப்பானது ? சூடிக்‌ 
கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாள்‌ தேர்ந்தெடுத்தது- 
அந்த எழில்‌ நிறைந்த பாதையைத்தான்‌. ஆண்டாளுக்கு 
மட்டும்‌ அழத்‌ தெரியாதா என்ன ? ஆணாய்ப்‌ பிறந்த 
மாணிக்கவாசகரே அழுது புலம்பி அமர்க்களம்‌ செய்யும்‌ 
போது, பெண்ணாய்ப்‌ பிறந்த ஆண்டாளுக்கு அழச்‌ 
சொல்லீயா கொடுக்கவேண்டும்‌ ? ஏன்‌ அழவில்லை ? 
அணைந்து அருள்பெற சந்தர்ப்பம்‌ இருக்கும்போது அழ 
வேண்டிய அவசி யம்‌ என்ன? எந்தப்‌ பெண்ணாவது, 
எ ஆடவன்‌ ஒருவனை, அவன்‌ ஆண்டவ 
அணைய முற்பட்டு விடுவாளா 2 
துவம்‌ ஆண்டவனை அணையும்‌ தகுதி 
ருக்கிறது என்ற உறுதிப்பாடு இருந்‌ 


99 


தால்தானே முடியும்‌ ? ஆண்டாளுக்கு அந்த நம்பிக்கை 
யும்‌ பக்குவமும்‌ இருந்தது. ஆகையால்‌ அழுது புலம்பி 
காலத்தை வீணாக்காமல்‌ அணைந்தே அருளைப்பெற முற்‌ 
படுகிறாள்‌. இறைவனை நாயகனாகப்‌ பாவனை செய்து 
கொண்டு வழிபடுவதைத்தான்‌ மதுர பக்தி என்கிறோம்‌. 
அந்த மதுர பாவனை ஆண்டாளுக்கு இயல்பாகவே 
அமைந்துவிடுகிறது. சைவ சித்தாந்தத்திலே பதி-பசு 
என்றெல்லாம்‌ பேசப்படுகிறதே, அவை எதைக்‌ குறிக்‌ 
கின்றன ? ஆண்டவன்‌ ஒருவனே பதி-பரம புருஷன்‌. 
மற்றவை எல்லாம்‌ பிரகிருதிகளே - பெண்களே - பசுக்‌ 
களே - என்றுதானே மெய்ஞ்ஞானிகள்‌ கூறுகின்றனர்‌. 
பசுவானது பதியைச்‌ சென்றடைந்து, தன்னைப்‌ பதியிடத்‌ 
திலே ஐக்யப்படுத்திக்‌ கொள்வதைத்தானே ஜீவன்‌ முக்தி 
என்கிறோம்‌. ஆகவே; ஆண்டாள்‌ மேற்கொண்ட 
அணைந்து அருள்பெறும்‌ வழிதானே சிறப்பானது 255 
என்று கேட்டனர்‌ ஆண்டாள்‌ சார்பில்‌ வாதாடியவர்கள்‌. 


நான்‌ ஆண்டாள்‌; மாணிக்கவாசகர்‌ இருவரிடத்‌ 
திலுமே மிகுந்த பக்தியும்‌ ஈடுபாடும்‌ உடையவன்‌. 
மாணிக்கவாசகர்‌ கசிந்து கசிந்து பாடிய பாடல்களை 
யெல்லாம்‌ நானும்‌ பலமுறை பாடிப்பாடி உள்ளம்‌ உருகி 
யிருக்கிறேன்‌. அப்படியே ஆண்டாளது நாச்சியார்‌ 
திருமொழியையும்‌ திருப்பாவைப்‌ பாடல்களையும்‌ பாடிப்‌ 
பாடிப்‌ பரவசம்‌ அடைந்திருக்கிறேன்‌. ஆனால்‌ இன்று 
வரை, அழுது அருளைப்‌ பெற்ற மாணிக்கவாசகர்‌ வழி 
சிறந்ததா, அணைந்து அருள்‌ பெற்ற ஆண்டாள்‌ வழி 
சிறந்ததா என்று எண்ணிப்‌ பார்த்ததே இல்லை. இன்று 
என்னை எண்ணிப்பார்க்கும்படி செய்து விட்டார்கள்‌, 
இங்கே இருதரப்பிலும்‌ வாதிட்டவர்கள்‌. There is 
sacredness in tears என்று மாணிக்க வாசகர்‌ கட்சியிலே 
பேசிவர்கள்‌ சொன்னார்கள்‌. முழுக்க முழுக்க உண்மை, 
பக்தன்‌ ஓருவன்‌ இறைவனை நினைந்து அழும்‌ கண்ணீரை 


100 


விடப்‌ புனித மானது வேறென்ன இருக்கிறது ? உற்றார்‌ 
வேண்டியதில்லை. ஊர்பேர்‌ எதுவுமே வேண்டியதில்லை- 
கல்வி கூடத்தேவையீில்லை. ஆனால்‌, 
குற்றாலத்‌ தமர்ந்துறையும்‌ கூத்தா 
உன்‌ குரை கழற்கே 
கற்றாவின்‌ மனம்‌ போலக்‌ 
கசிந்துருக வேண்டுவனே 
என்றுதானே கரைந்துருகுகிறார்‌ மாணிக்கவாசகர்‌. 
அப்படி உருகியவர்‌, 
வேண்டுந்தனையும்‌ வாய்வீட்டலறி 
வீரையார்‌ மலர்‌ தூவிப்‌ 
பூண்டு கிடப்பதென்று கொல்லோ 
என்‌ பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே ! 
என்றல்லவா முடிக்கிறார்‌? ஆம்‌. அழுவது எதற்காக 
என்பதையும்‌ அவரே சொல்லிவிடுகிருரே! பொல்லா 
மணியைப்‌ புணர்வதற்குத்‌ தானே, அப்படி வேண்டும்‌ 
தனையும்‌ வாய்விட்டலறுகிறார்‌ ? 
இறைவன்‌ அருளை அழுதே பெறலாமென்றுல்‌, 
ணிக்கவாசகர்‌ திருப்புலம்பல்‌ மட்டும்‌ பாடி நிறுத்தி 
யிருக்கலாமே 1 திருக்கோவையார்‌, திருவெம்பாவை, 
புணர்ச்சிப்பத்து, குயிற்பத்து எல்லாம்‌ ஏன்‌ பாட 
வேண்டும்‌ ££ பாவை பாடிய வாயால்‌ கோவை பாடுக 55 
என்று இறைவனே மாணிக்கவாசகருக்குக்‌ கட்டா 
இட்டாரே--அதிலிருந்து என்ன தெரிகிறது 2 அப்பா ! நீ 
அமுது புலம்பியதெல்லாம்‌ போதும்‌. இந்த வழியை 
ரி செய்து பார்‌-—என்று சொல்லுவது போல்‌ 


மாணிக்கவாசகருக்கே இந்த வழியைப்‌ பின்‌ 
பற்றில்‌ இறைவனை அடையலாம்‌--என்ற நிச்சயம்‌ 
இல்லை. ஆகவேதான்‌ ஆடிப்பார்க்கிறார்‌, பாடிப்பார்க்‌ 


101 


கிறார்‌, தெள்ளேணம்‌ கொட்டுகிறார்‌, திருச்சுண்ணம்‌ இடிக்‌ 
கிறார்‌, குயிலைத்‌ தூதனுப்புகிறார்‌, ஏன்‌, சிற்ருடைகட்டி 
சிறு பெண்ணாக வேடமிட்டு திருவெம்பாவையும்‌ கோவை 
யாரும்‌ கூடப்‌ பாடிப்‌ பார்க்கிறார்‌. 
நெல்லிக்‌ கனியைத்‌ தேனைப்‌ பாலை 
நிறையின்னமுதை அமுதின்‌ சுவையைப்‌ 
புல்லிப்‌ புணர்வதென்று கொல்லோ 
என்‌ பொல்லா மணியைப்‌ புணர்ந்தே ! 

என்றுதானே ஏங்குகிறார்‌ ? 

ஆண்டாளுக்கு அத்தகைய சங்கடங்கள்‌ எதுவும்‌ 
இல்லை. காரை பூண்டு, கண்ணாடி காணும்‌ கன்னிப்‌ பரு 
வத்திலேயே, கண்ணனை அடைய, தனக்கென ஒரு வழி 
வகுத்துக்கொண்டுவிடுகிறாள்‌ . கடைசிவரை அந்த வழியை 
விட்டு விலகவே இல்லை. இறைவனை அடைய எண்ணு 
கின்ற பக்தர்கள்‌ அனைவரும்‌ தத்தமக்கு என்று தனித்‌ 
தனியே ஒரு வழியை வகுத்துக்‌ கொண்டு விட்டார்கள்‌. 
இறைவனுக்கும்‌ தங்களுக்குமிடையே ஒரு உறவைக்‌ 
கற்பித்துக்‌ கொள்வது, அந்த உறவுக்கயிற்றின்‌ உதவி 
யால்‌ இறைவனை எட்டிப்பிடிக்க முயல்வது என்று. சிலர்‌ 
இறைவனை எட்டாத உயரத்திலேவைத்து அந்த நிலை 
யிலேயே பக்தி செலுத்துவதுண்டு. சிலர்‌ தம்முடைய 
எஜமானனாகவே எண்ணி ஆண்டவன்‌ அடிமை பாவத்‌ 
திலே பக்தி காட்டுவதுண்டு- சுந்தரமூர்த்தி நாயனாரைப்‌ 
போன்றவர்களோ இறைவனது தோள்மேலேயே கை 
போட்டு தோழமை கொண்டாடுவதும்‌ உண்டு. பெரியாழ்‌ 
வரைப்‌ போன்ற பழுத்த அனுபவமுள்ளவர்களோ, இறை 
வனைக்‌ குழந்தையாகவே பாவித்து மடியில்‌ கிடத்தித்‌ 
தாலாட்டும்‌ பாடிவிடுவதுண்டு. இவை எல்லாவற்றுக்கும்‌ 
மேலே ஒருபடிபோய்‌, இறைவனை நாயகனாகவே 
எண்ணிக்காதல்‌ செய்கிறவர்களும்‌ உண்டு. இதைத்தான்‌ 
மதுரபாவம்‌ என்பார்கள்‌. அன்னை தயையும்‌, அடியாள்‌ 


102 


பணியும்‌, புவிப்பொறையும்‌, நல்ல தோழமையும்‌ 
நாயகனது இன்பத்துக்கே நிலைக்களமாய்‌ விளங்குகின்ற 
நிலையும்‌, இந்த மதுரபாவனைக்குத்‌ தான்‌ உண்டு. 
இறைவனது காட்சியைப்‌ பெற்ற பின்பு ஏற்படும்‌ அதி 
தீவிர பக்தியே பிரேமையாகும்‌ இதுவே பக்தியில்‌ 
உயர்வற உயர்ந்த நிலையாகும்‌. இறைவனை நாயகனாக 
எண்ணி அன்பு செய்யும்‌ நெறியான மதுரபாவனை 
பெண்ணுடலோடு பிறந்தவர்க்கு மட்டும்‌ உரியதன்று, 
ஆண்களுக்கும்‌ அது உரியதே, ஆணாயினும்சரி, 
பெண்ணாயினும்சரி, காமநினைவு மாய்ந்து மனம்‌ தூய 
தாகும்போதுதான்‌ மதுரபக்தி பிறக்கும்‌. அந்த ஒரு வழி 
யைத்தான்‌ தனக்கெனத்‌ தேர்ந்தெடுத்தாள்‌ ஆண்டாள்‌ 
அதில்‌ வெற்றியும்‌ கண்டாள்‌ -- பரமன்‌ மீது கொண்ட 
பக்தியால்‌-காதலால்‌. 
எழிலுடைய அம்மனைமீர்‌ 
என்னரங்கத்‌ தின்னமுதர்‌ 
குழலகர்‌ வாயழகர்‌ 
கண்ணழகர்‌, கொப்பூழில்‌ 
எழுகமலப்‌ பூவழகர்‌ 
எம்மானார்‌ என்னுடைய 
கழல்‌ வளையைத்‌ தாமும்‌ 
கழல்‌ வளையே ஆக்கினரே. 
என்றுதானே பாடுகிறாள்‌. கோதையின்‌ காதலை உகந்து 
தானே, மைத்துனன்‌ நம்பி மதுசூதனன்‌ வந்து அவளை 
ஏற்றுக்‌ கொள்கிறான்‌. மாணிக்கவாசகரது முரட்டுக்‌ 
கரங்களுக்கும்‌, கண்ணீர்‌ வெள்ளத்துக்கும்‌ தப்பித்‌ தப்பி 
யோடும்‌ இறைவன்‌, கோதையின்‌ மெல்லிய வளைக்‌ 
கரங்களுக்கு வளைந்து கொடுத்து விடுகிருனே ! அழுதும்‌ 
அருள்பெறலாம்தான்‌. ஆனால்‌ அழுது அருள்பெறுவதே 
இறைவனை அணைவதற்குத்தானே ? ஆகவே அணைந்து 
அருள்பெற்ற ஆண்டாள்‌ வழியே சிறந்தது என்றுதான்‌ 
தீர்ப்புக்‌ கூறுகிறேன்‌ நான்‌. 


செயற்கரிய தொண்டு புரிந்த திருத்தொண்டர்‌ 
களிலே சிறந்த செயல்‌ புரிந்தவர்‌ யார்‌? 


சிறுத்தொண்டரா ? 
திருரீல்கண்டரா ? 
கண்ணப்பரா ? 


சேக்கிழார்‌ பெருமானால்‌ பாடப்பெற்ற நாயன்மார்‌ 
அறுபத்து மூவரும்‌ செயற்கரிய செயல்‌ புரிந்தவர்கள்தாம்‌. 
இல்லையென்றால்‌, சேக்கிழாரது பாராட்டு கிடைத்‌ 
திருக்குமா? இல்லை, அறுபத்து மூன்று நாயன்மார்‌ வரிசை 
யிலே இடம்தான்‌ பெற்றிருக்க முடியுமா ? இன்று இந்தப்‌ 
பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்தவர்கள்‌. இந்த அறுபத்து 
முவரிலிருந்து, மூன்றே மூன்று பேரை மட்டும்‌ பொறுக்கி 
எடுத்து, இந்த மூவரிலே சிறந்த செயல்‌ புரிந்தவர்‌ யார்‌- 
என்று கேட்டிருக்கிறார்கள்‌ . 


104 


5ப்‌ பட்டிமன்றத்துக்குப்‌ பொருள்‌ தேடித்‌ தந்த 
நாயன்மார்‌ மூவருக்கும்‌ சிண்டு முடிந்து விட்டு 
வேடிக்கை பார்ப்பதிலே ஒரு ஆசை. இப்படி ஒரு விவா 
தத்தைக்‌ கொடுத்து விட்ட காரணத்தால்‌, அவர்களது 
பக்தியை எடைபோ டுகிறோம்‌, அல்லது குறைவாக மதிப்‌ 
பீடுகிரேம்‌ என்றோ -வீண்‌ கலகத்துக்குப்‌ பாதை வகுக்‌ 
கிறோம்‌ என்றோ நினைப்பது கூடாது. எந்தத்‌ தொண்டரது 
பத்தியையும்‌ குறைவு படுத்தும்‌ எண்ணம்‌ நமக்குக்‌ 
கிடையாது. பக்தியிலே உயர்வு தாழ்வு கற்பிக்க 
2வண்டும்‌ என்ற எண்ணமும்‌ கிடையாது. மூவருமே 
ச்ன்டு வாழ்க்கை, சந்தர்ப்பம்‌, சூழ்நிலை இவற்றுக்‌ 

2தற்பச்‌ செயல்‌ புரிந்திருக்கிறர்கள்‌. அவர்களது பக்தியின்‌ 
ட்வின்‌ அவர்கள்‌ நிகழ்த்திய செயல்களின்‌ 
தாரதம்மியத்தை அளவிடுவதுதான்‌ இந்தப்‌ பட்டிமன்ற 
விவாதத்தின்‌ நோக்கம்‌, இதை மனதில்‌ கொண்டோ 
மானால்‌ அப்புறம்‌ எவ்வித மனக்கசப்புக்கும்‌ இடமேயீராது. 


இந்த விவாதத்திலே கலந்து கொண்டவர்கள்‌ 
பருக்கும்‌ துணையாக நின்றது பட்டினத்தார்‌ 


வாளால்‌ மகவரிந்தூட்ட வல்லேனல்லேன்‌ 
மாது சொன்ன 

சூனால்‌ இளமை துறக்க வல்லேனல்லேன்‌ 
தொண்டு செய்து 


Es மு ட - 
நானா றில்‌ கண்ணிடந்‌ தப்ப வல்லேனல்லேன்‌ 
நான்‌ இனிச்‌ சென்று 
ப [அபி 2 அ ்‌்‌ - 
ஆளாவ தெப்படியோ, திருக்‌ காளத்தி 
அப்பருக்கே ! 


ழ்‌ 
£ 
E 
[எர 
B 
i 
E 
0 
& 
& 
[ப்‌ 
டு 
[3 
ட்‌ 
ய்‌ 


105 


வாளால்‌ மகவரிந்தூட்டிய சிறுத்தொண்டரது 
கதையும்‌, மாது சொன்ன சூளால்‌ இளமைத்‌ துறவு மேற்‌ 
கொண்ட திருநீலகண்டரது கதையும்‌, நாளாறில்‌ கண்‌ 
இடந்தப்பிய கண்ணப்பரது கதையும்‌ நமக்குத்‌ தெரிந்‌ 
தவை தான்‌. பக்தி மேலீட்டால்‌ அவர்கள்‌ நிகழ்த்திய 
செயல்களைப்‌ பற்றியெல்லாம்‌ மூன்று கட்சிக்‌ காரர்களும்‌, 
வெகுதிறமையாக வாதிட்டார்கள்‌. 


₹: சிறுத்தொண்டரும்‌ அவரது மனைவி, திருவெண்‌ 
காட்டு நங்கையும்‌ செய்த தொண்டுதான்‌ மிகச்சிறப்‌ 
பானது ; சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்காமல்‌ 
தாம்‌ அமுது செய்வதில்லை என்றே நோன்பிருந்தார்கள்‌ 
அவர்கள்‌. உண்டி கொடுத்தோர்‌ உயீர்‌ கொடுத்தோர்‌ 
என்பது ஆன்றோர்‌ மொழி. அந்தத்‌ திருப்பணியைச்‌ 
சிறப்பாகவே செய்தார்‌ சிறுத்தொண்டர்‌. அவரைச்‌ 
சோதிக்க, இறைவன்‌ சிவனடியார்‌ வேடம்‌ பூண்டு வந்து, 
ஒரு குலத்துக்கு ஒரு மகனை, தாய்‌ பிடிக்க, தந்தை 
அரிந்து கறி சமைத்துத்‌ தரும்படி கேட்டபோது கூட 
சிறுத்தொண்டர்‌ மயங்கவில்லை. யாதும்‌ எமக்கு அரிய 
தன்று என்றே சொல்கிறார்‌. சிவனடியார்‌ விரும்பிய 
வண்ணமே, தம்‌ குலத்துக்கொரு மகனான சீராளனை, 
பச்சிளம்‌ பாலகனை தாய்‌ பிடிக்க அரிந்து, கறி சமைக்‌ 
கவும்‌ செய்கிறார்‌. அந்தச்‌ செயலையும்‌ சிவனடியார்‌ 
விரும்பிய வண்ணம்‌ மனமகிழ்வோடு செய்கிறார்‌. இப்படி 
ஒரு அரிய செயலை நாம்‌ கண்டதுமில்லை - கேட்டது 
மில்லை. திருநீலகண்டர்‌ இளமை துறப்பதும்‌, கண்ணப்பர்‌ 
கண்‌ இடந்து அப்புவதும்‌ அவ்வளவு அரியசெயல்களல்ல. 
அவர்கள்‌ இருவரது செயல்களோடு ஒப்பிடும்போது, சிறுத்‌ 
தொண்டரது செயல்‌, மிக மிக அரிய செயலாக, சிறந்த 
செயலாக உயர்ந்து நிற்கிறது 5*--என்று அடித்துப்‌ 
பேசினார்கள்‌ சிறுத்தொண்டர்‌ கட்சியிலே வாதிட்டவர்கள்‌, 


106 


திருநீலகண்டருக்கு வக்காலத்து வாங்கியவர்கள்‌ 
மட்டும்‌ சளைத்தவர்களா 2 * பிள்ஜூக்‌ கறி சமைப்பது 
என்பது, அதுவும்‌ தம்‌ ஒரே மகனைத்‌ தம்‌ கையாலேயே 
அரிவது என்பது எப்படிச்‌ சிறந்த செயலாகும்‌ ? 
கொடூரத்தின்‌ எல்லைக்கேபோய்விடுகிருர்‌ சி றுத்தொண்டர்‌. 
தரசிம்மவர்ம பல்லவருடன்‌ சேர்ந்து வாதாபி நகரத்தையே 
தீக்கிரையாக்கிய பழைய பரஞ்சோதி தானே ? அவரிடம்‌ 
எப்படி ஈவு இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்‌? ஈவு 
இரக்கம்‌ இல்லாதவன்‌ சிறந்த செயல்புரிவது எங்ஙனம்‌ ? 
அப்படித்தான்‌ கண்ணப்பரது செயலும்‌-முரட்டுத்தனமும்‌ 
மூடத்தனமும்‌ மிகுந்த ஒன்று. திண்ணனார்‌ கண்ணைத்‌ 
தோண்டி எடுத்து அப்பியதிலே சிறப்பு எங்கிருக்கிறது 2 
ஆனால்‌ திருநீலகண்டரோ, இளம்‌ வயதிலேயே, அழகில்‌ 
மகாலட்சுமியையும்‌_ கற்பில்‌ அருந்ததியையும்‌ மிஞ்சிய, 
இளம்‌ மனைவி அருகிலிருக்கும்போதே துறவு நெறியைக்‌ 
கடைப்‌ பிடித்தவர்‌. எம்மைத்‌ தீண்டினால்‌ திருநீல 
கண்டம்‌ என்று மனைவி ஊடல்‌ காரணமாக ஆணை 
யீட்டதற்குக்‌ கட்டுப்பட்டு, அன்று முதல்‌ பெண்ணினத்‌ 
தையே மனதாலும்‌ தீண்டாதவராக வாழ்ந்தவர்‌. 
புலனடக்கம்‌ என்பது, காட்டில்‌ தவம்‌ செய்யும்‌ முனிவர்‌ 
களுக்குக்‌ கூட கிட்டுவது அரிது. ஆனால்‌ இல்லறத்‌ 
திலேயே இருந்து, அழகும்‌ இளமையும்‌ நிறைந்த மனைவி 
துணை இருக்கும்போது, துறவு மேற்கொள்வது என்பது 
சாமான்ய காரியமா 2 இதைவிட அரியசெயல்‌ என்ன 
இருக்க முடியும்‌--இறைவன்‌ காமத்தின்‌ மீது ஆணையிட்‌ 
டாள்‌ என்பதற்காக, இளமையையே புறக்கணித்த செயலை 
விட சிறந்த செயல்‌ இருக்க முடியுமா 2: என்றெல்லாம்‌ 
வாதம்‌ புரித்தனர்‌-திருநீலகண்டரது கட்சியிலே பேசிய 
வர்கள்‌. 

கண்ணப்பர்‌ கட்சியினர்‌ விடுவார்களா 2 £௦ திருநீல 
கண்டர்‌ செய்த காரியத்திலே சிறப்பெங்கே இருக்கிறது 2 


107 


பரத்தையிடம்‌ சென்று திரும்பிய காரணத்தால்‌ ஏற்பட்ட 
மனக்கசப்பில்‌ மனைவி * எம்மைத்‌ தீண்டாதீர்‌ 2? என்றூ 
ஆண்டவன்‌ பெயரால்‌ ஆணையிட, கணவர்‌ அதற்குக்‌: 
கட்டுப்பட்டார்‌. நல்ல சிவபக்தரானதினாலே இறைவன்‌ 
பெயரால்‌ இடப்பட்ட ஆணையை மீறத்‌ துணியவில்லை... 
அவ்வளவுதான்‌. மேலும்‌, பக்தியில்‌ திளைப்பவர்களுக்கு. 
பெண்ணாசையைத்‌ துறப்பது ஒன்றும்‌ பெரிய காரியமல்ல. 
ஆகவே வாழ்க்கையின்‌ இன்பங்களை எல்லாம்‌ நுகர்ந்து 
அனுபவித்த பின்னர்‌, துறவு மேற்கொள்வதில்‌ சிறப்‌ 
பென்ன இருக்கிறது ? சிறுத்தொண்டரது செயல்‌: 
செயற்கரிய செயல்தான்‌ -- சந்தேகமில்லை. ஆனால்‌ 
சிறுத்தொண்டரே ₹ எனக்கு யாதும்‌ அரியதன்று ? என்று 
பேசுகிறாரே. தாம்‌ பெற்ற பிள்ளையை ஒரு தந்தை 
அரிந்து கறி சமைப்பதிலே என்ன சிறப்பு இருக்கிறது ?' 
இறைவனுக்காகவே செய்த காரியமானாலும்‌ கூட, அரிய 
செயல்‌ என்ற அளவிலேதான்‌ கொள்ளமுடியுமே தவிர 
சிறந்த செயல்‌ என்று கொள்ள முடியாது. ஆனால்‌: 
கண்ணப்பர்‌ கதையே வேறு. காளத்தி வேடனான 
திண்ணன்‌, காளத்தி ஈசரான குடுமித்‌ தேவருடன்‌ 
கொண்ட உறவெல்லாம்‌ ஆறேநாள்‌ உறவுதான்‌. 
ஈசனைப்பற்றியோ- அவன்‌ அருளைப்பற்றியோ முன்பின்‌ 
அறியாதவன்‌, கன்னி வேட்டைக்கு வந்த இடத்திலே 
குடுமித்‌ தேவரைக்‌ கண்டான்‌.-மோகமாய்‌ ஓடிச்‌ 
சென்றார்‌-தழுவினார்‌- மோந்து நின்றார்‌-கன்று அகல்‌ 
புனிற்று ஆப்போல்வார்‌--என்றெல்லாம்‌ பாடுகிறார்‌ 
சேக்கிழார்‌. அவன்‌ இறைவனுக்குத்‌ தமது வாயில்‌ 
கொணர்ந்த நீரால்‌ மஞ்சனமாட்டியதும்‌, குஞ்சியில்‌ 
சூடிய மலரால்‌ அர்ச்சித்ததும்‌, தன்‌ பல்லால்‌ அதுக்கி 
ரசி பார்த்து வெந்த இறைச்சியைப்‌ படைத்ததும்‌ 
அறியாமையால்‌ செய்த காரியங்களே தவிர, அந்த 
அன்பின்‌ ஆழத்தை யாராவது மறுக்க முடியுமா 2 


108 


இறைவன்‌ கண்ணிலே உதிரம்‌ கொட்டுகிறது என்றால்‌ 
தம்‌ கண்ணைத்‌ தோண்டி எடுத்து அப்பிய அன்பை 
என்னவென்று சொல்ல. இறைவனது மறுகண்ணில்‌ 
உதிரம்‌ கொட்டத்‌ தொடங்கிய போதும்‌, கொஞ்சமும்‌ 
தயங்காமல்‌ தமது இரண்டாவது கண்ணையும்‌ தத்தம்‌ 
செய்யத்‌ துணிந்த செயலைவிட, அரியதும்‌ சிறந்ததுமான 
செயல்‌ வேறு என்ன இருக்கமுடியும்‌ ? ஆகவே தானே, 
சிறுத்தொண்டர்‌ பிள்ளைக்‌ கறி சமைத்தபோதும்‌, திருநீல 
கண்டர்‌ துறவு மேற்கொண்ட போதும்‌ வாளாவிருந்த 
இறைவன்‌ ££ திண்ணனார்‌ கண்ணில்‌ ஊன்றத்‌ தரித்திலர்‌ 
தேவதேவர்‌ 353 என்கிறார்‌ சேக்கிழார்‌. ஆண்டவனே 
தீர்ப்பளித்து விட்டபோது...தலைவர்‌ வேறென்ன தீர்ப்‌ 

ரிக்க முடியும்‌” என்று என்மீதும்‌ கொஞ்சம்‌ சாடிப்‌ 
பார்த்தார்கள்‌. நானா அதற்கெல்லாம்‌ அஞ்சுகிறவன்‌ ? 


மூன்று தரப்பு வாதங்களையும்‌ கேட்டபோது, 
எனக்கே கொஞ்சம்‌ திகைப்பாகத்தான்‌ இருந்தது, 
எப்படியடா, தீர்ப்புச்‌ சொல்வது என்று. அவ்வளவு 
திறமையாக அவரவர்‌ கட்சியை எடுத்துரைத்தார்கள்‌. 
சிறுத்தொண்டர்‌ கட்சியிலே பேசியவர்கள்‌, பிள்ளைக்கறி 
சமைப்பதைப்போல்‌ அரியசெயல்‌, சிறந்த செயல்‌ 
வேறு கிடையாது. அதுவும்‌ ஒரு குலத்துக்கு ஒரு 
மகனை, தாய்‌ பிடிக்க தந்தை அரிவது என்றால்‌ 
சாமான்யமா -- என்றெல்லாம்‌ கேட்டார்கள்‌. ஆனால்‌ 
ஒன்றை மறந்து விட்டார்கள்‌. அவரிடம்‌ சிவனடியார்‌ 
தரமாமிசம்‌ கேட்கும்‌ போதும்‌ சரி-- ஒரு குலத்துக்‌ 
கொரு மகனை, தாய்‌ பிடிக்க தந்தை அரிந்து தரவேண்டும்‌ 
என்று கேட்டபோதும்‌ சரி, எதற்கும்‌ தயங்காமல்‌ “யாதும்‌ 
எமக்கு அரிதன்று 5 என்கிறார்‌. அப்படி அவரே சொல்லி 
விடுவதால்‌ எந்த அரிய செயலும்‌ வலு இழந்து விடுகிறது. 
அத்துடன்‌ * யாதும்‌ எமக்கு அரிதன்று என்று சொல்கிற 
போது அதிலே ஆணவம்‌ தொனிக்கக்‌ காண்கிறோம்‌. தம்‌ 


109 


மால்‌ எதையும்‌ சாதிக்க முடியும்‌--எதுவும்‌ அசாத்தியமல்ல 
என்று சொல்வது ஆணவத்தின்‌ குரலாகவே படுகிறது. 
மேலும்‌, சிவனடியார்‌ உடனிருந்து உண்ண மைந்தனை 
அழைக்கச்‌ சொன்னபோது, சிறுத்தொண்டரும்‌ * மைந்தா 
வருக? என்று அழைத்துத்‌ தான்‌ பார்க்கிறார்‌. சீராளன்‌ 
வந்ததாகத்‌ தெரியவில்லை. சிறுத்தொண்டருக்கே கறி 
யாய்ச்‌ சமைந்த மகன்‌ வருவான்‌ என்ற நம்பிக்கை இல்‌ 
ஜயோ என்னவோ ?--ஆனால்‌ அவர்‌ மனைவி 


“்‌ செய்ய மணியே ! சீராளா ! 
வாராய்‌! சிவனார்‌ அடியார்‌ யாம்‌ 
உய்யும்‌ வகையால்‌ உடனுண்ண 
அழைக்கின்றார்‌ 


EE] 


என்று ஓலமிட சீராளன்‌ சதங்கை குலுங்க ஓடோடி 
வந்து விடுகிறான்‌. சிறுத்தொண்டரது செயலை அரிய 
செயலாகவே கொண்டாலும்‌, அதில்‌ ஓரளவு ஆணவம்‌ 
கலந்து விடுவதால்‌ சிறந்த செயலாகக்‌ கொள்வதற்கில்லை. 


திருநீலகண்டர்‌ விவகாரமோ ரஸமானது. வாழ்க்‌ 
கையை நன்றாக அனுபவித்தவர்‌ அவர்‌. மகாலட்சுமி 
போல்‌ அழகிற்‌ சிறந்த இளம்‌ மனைவி துணை இருக்கும்‌ 
போதே, பரத்தை வீடு தேடிச்சென்றவர்‌. அதன்‌ காரண 
மாக மனைவி ££ எம்மைத்‌ தீண்டினால்‌, திருநீலகண்டம்‌ 22 
என்று ஆணையிட்டதால்‌ கட்டுப்பட்டவர்‌. வாழ்க்கையின்‌ 
இன்பங்களையெல்லாம்‌ நன்கு அனுபவித்த பிறகு துறவு 
மேற்கொள்வது என்பது அத்தனை சிரம சாத்தியமான 
காரியமாகத்‌ தோன்றவில்லை. சிறந்த சிவபக்தரான 
படியினாலே, ஆண்டவன்‌ பேரால்‌ இட்ட ஆணையை 
மீறத்‌ துணிவற்றிருந்தார்‌ என்றுதான்‌ தோன்றுகிறது. 
அவரது செயலை அரிய செயலைன்று அவர்‌ கட்சிக்‌ 
காரர்கள்‌ சொன்னாலும்‌ சிறந்த செயல்‌ என்று நான்‌ 
சொல்லுதல்‌ இயலாது. 


110 


மிஞ்சி நிற்பது காளத்தி வேடன்தான்‌. திண்ணன்‌ 
பிறவிய்லே வேடன்‌. வயதிலும்‌ இகாஞன்‌. முதன்‌ 
முதலாகக்‌ கன்னி வேட்டைக்குச்‌ சென்ற இடத்திலே 
குடுமித்‌ தேவரைக்‌ காண்கிறான்‌. கண்ட மாத்திரத்திலே 
அவன்‌ அடைந்த நெகிழ்ச்சியையும்‌ பரவசத்தையும்‌ 
சேக்கிழார்‌ அழகாக வர்ணிக்கிறார்‌. 


மாகமார்‌ திருக்கா 
ளத்திமலை எழு 
கொழுந்தாய்‌ உள்ள 
ஏக நாயகரைக்‌ 
கண்டார்‌! எழுந்த 
ருவகை அன்பின்‌ 
வேகமானது மேல்‌ 
செல்ல, மிக்கதோர்‌ 
விரைவீனோடு 
மோகமாய்‌ ஓடிச்‌ 
சென்றார்‌ ; தழுவினார்‌ ; 
மோந்து நின்றார்‌! 


திண்ணனுடைய பக்திப்‌ பரவசத்தைப்‌ பார்க்கின்ற 
போது, அந்தக்‌ கங்கை மடன்‌ குகனே நமக்கு 
நினைவுக்கு வருகிறான்‌. * கண்ணனைக்‌ கண்ணில்‌ 
நோக்கிக்‌ கனிந்தனன்‌ -தீராக்‌ காதலன்‌ 2-என்றெல்லாம்‌ 
குகனை கம்பன்‌ வர்ணிப்பான்‌. அப்படி ஒரு கள்ளமில்லாத 
அன்பு, கரை காணாத பக்தி. 
தங்குலத்‌ தலைமை 
விட்டான்‌ ; நலப்பட்டான்‌ 
தேவர்க்கு-- 


என்று திண்ணனுடன்‌ வந்த வேடனான நாணன்‌ சொல்‌ 
கிரன்‌. திண்ணன்‌, வாயிலே மஞ்சன நீரையும்‌, குஞ்சி 


111 


யிலே, அர்ச்சனைக்குக்‌ காட்டுப்‌ பூக்களையும்‌, பல்லால்‌ 
அதுக்கிச்‌ சுவை பார்த்துத்தேர்ந்த இறைச்சித்‌ துண்டுகளை 
யும்‌ கொண்டு வருவது நமக்கும்‌, சிவகோசரியாருக்கும்‌ 
அநாசாரமாகப்‌ படலாம்‌. கங்கை வேடன்‌ இராமனுக்கு 
தேனும்‌ மீனும்‌ கொணர வில்லையா ? “: பரிவினில்‌ தழீய 
என்னில்‌ பவித்திரம்‌ 5: -- என்று ராமன்‌ சுற்றியிருந்த 
முனிவர்களுக்கு உணர்த்த வில்லையா ? அப்படி அன்பு 
காரணமாகவும்‌, பக்தியின்‌ காரணமாகவும்‌ திண்ணன்‌ 
செய்யும்‌ அந்த அநாசாரமான காரியங்கள்‌ கூட இறை 
வனுக்கு உகப்பாகத்‌ தானே இருக்கின்றன ? 


அதனால்த்‌ தானே; இறைவன்‌ சிவகோசரியார்‌ 
கனவில்‌ தோன்றி திண்ணனைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றபோது, 
அவனுடைய வடிவெல்லாம்‌ 
நம்பக்கல்‌ அன்பென்றும்‌ 
அவனுடைய அறிவெல்லாம்‌ 
நமை அறியும்‌ அறிவென்றும்‌ 
அவனுடைய செயலெல்லாம்‌ 
நமக்கினிய வாம்‌ என்றும்‌ 
அவனுடைய நிலை 
இவ்வாறறி நீ! 


என்று பாராட்டுகின்றார்‌. 


திண்ணனுடைய அன்பு குறித்தோ, பக்தி 
குறித்தோ--இறைவனுக்கு எள்ளளவும்‌ சந்தேகமில்லை. 
அந்த ஈடுஇணையில்லாத அன்பை, பக்தியை சிவ 
கோசரியாருக்கு உணர்த்த வேண்டியே தம்‌ கண்ணில்‌ 
உதிரம்‌ பெருகச்‌ செய்கிறார்‌. ஆனால்‌ சிறுத்தொண்டர்‌ 
விஷயத்திலும்‌, திருநீலகண்டர்‌ விவகாரத்திலும்‌ இறை 
வன்‌ அவர்கள்‌ பக்தியின்‌ ஆழத்தையே சோதித்துப்‌ பார்க்‌ 
கிறான்‌. திண்ணனுடைய பக்தி முடிந்த முடிவு. அதைச்‌ 
சிவகோசரியாரும்‌ உணரவேண்டும்‌ என்பதற்காக, 


112 


தானே சோதனைக்குரியபொருளாகி விடுகிறான்‌; இறை 
வன்‌. *ஊனுக்கு ஊன்‌? என்ற முறையிலே திண்ணன்‌ ஒரு 
கண்ணை இடந்து அப்பியாகி விட்டது: மறுகண்ணிலு 
மல்லவா குருதியைப்‌ பெருக்‌ விடுகிருன்‌ ; அப்போதும்‌ 
திண்ணன்‌ சற்றும்‌ சுணங்காமல்‌ தன்‌ மறு கண்ணையு 
மல்லவா  அகழ்த்தெடுக்கத்‌ துணிந்து விட்டான்‌ ! 
சிவகோசரியார்‌ பதறினாரோ என்னமோ-நாம்‌ பதறு 
கிறோம்‌. நம்மை வீட இறைவன்‌ பதறுகிறான்‌--பதறியது 
மட்டுமா 
நில்லு கண்ணப்ப ! 
நில்லு கண்ணப்ப - என்‌ 
அன்புடைத்‌ தோன்றல்‌ 
நில்லு கண்ணப்ப ! 
என்று, 
அன்னவன்‌ தன்கை 
அம்பொடும்‌ அகப்படப்‌ 
பிடித்தே விடுகிறானே ! 
திண்ணனார்‌ கண்ணில்‌ ஊன்றத்‌ 
தரித்திலர்‌ தேவதேவர்‌ -- 
என்றல்லவா பாடுகிறார்‌ சேக்கிழார்‌ பெருமான்‌. சிறுத்‌ 
தொண்டார்‌ வாளால்‌ மகவை அரிந்தபோது பதருத தேவ 
தேவன்‌, திருநீலகண்டர்‌, மாது சொன்ன சூளால்‌ 
இளமை துறந்தபோது பதருத தேவதேவன்‌--திண்ணன்‌ 
அம்பைக்‌ கண்ணில்‌ ஊன்றியதும்‌ துடிதுடித்து விடுகி 
றான்‌ ! அதனால்தானே, சேக்கிழார்‌ பெருமானும்‌ உருகி; 
உருகி, நெகிழ்ந்து, நெகிழ்ந்து 186 பாடல்களைக்‌ கண்ணப்‌ 
பருக்காக வாரி வழங்கியிருக்கிறார்‌. சிறுத்தொண்டரை 
யும்‌, திருநீலகண்டரையும்‌ பக்தியீனால்‌ கனிய வைக்‌ 
கிறான்‌ இறைவன்‌. ஆனால்‌, கண்ணப்பர்‌ கதையீலோ,; 
ஆறே நாள்‌ உறவிலே தானே கனிந்து வீடுகிறானே. 
இன்னும்‌ நான்‌ தனியாக வேறு சொல்லவேண்டுமா; 
செயற்கரிய தொண்டு புரிந்த மூவர்‌ செயலிலும்‌ சிறந்த 
செயல்‌ புரிந்தவர்‌ யார்‌ என்று ? 


பக்தி கனிவிற்கு பாலமாய்‌ அமைவது 


தொழுகையா ? 
அழுகையா ? 


முத்திநெறி அறியா த 
மூர்க்கரொடு முயல்வேனைப்‌ 
பத்தி தெறி அறிவித்துப்‌ 
பழவினைகள்‌ பாறும்‌ வண்ணம்‌ 
சித்தமலம்‌ அறிவித்துச்‌ 
சிவமாக்கி எனையாண்ட 
அத்தன்‌ எனக்கு அருளியவாறு 
ஆர்பெறுவார்‌ அச்சோவே 


என்று பாடினார்‌ மாணிக்கவாசகர்‌ முத்தி நெறி அடை 
வதற்கு வழி பக்தி நெறியே என்று அவர்‌ நமக்கு அறிவிக்‌ 
8 


114 


கிறார்‌. அந்த பத்தி நெறியின்‌ தன்மையை நன்றாக 
ந்து தெளிவதற்காகவே இப்‌ பட்டிமன்றத்தை 
பாடு செய்திருக்கிறார்கள்‌ அன்பர்கள்‌. விவாதத்‌ 
த்த பால ப அபரம்‌ இது 


a 
(ரப 
1] 
Ue 


1) 


6 
ஸ்‌ 
[அ 


88 
[1] 
9 
[= 


5B 
ஓல்‌ 
பி © 


மா என்று. ஐயம்‌ ஏற்படலாம்‌. காரணம்‌, தொழு 
டாப்பிடியாக ஒரு நாளைக்கு ஐந்து தடவை 
சய்கிறவர்கள்‌ ஆயிற்றே என்பதனால்‌ இருக்க 
ாழுகை என்பது அப்படி முஸ்லீம்‌ சகோதரர்கள்‌ 

ன ச்கிகொன்வ்று அன்று. எல்லோரும்‌, அதிலும்‌ 
இந்துக்கள்‌, சைவரும்‌ வைணவரும்‌ செய்கின்ற நித்ய 


கருமங்களில்‌ ஒன்றுதான்‌. அதை மாணிக்கவாசகரே 
சொல்கிறாரே தெள்ளத்‌ தெளிவாக. திருப்பெருந்துறையில்‌, 


அங்கு தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானைத்‌ துயில்‌ 
எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்‌ மாணிக்க 
வாசகர்‌. சிவபிரானது திருவோலக்கத்தைக்‌ காண வந்து 
காத்துக்கிடக்கும்‌ கூட்டத்தை வரிசைப்‌ படுத்துகிருர்‌. 
யாழும்‌ ஏந்திய கையராய்‌ பலர்‌ இன்னிசை 
காண்டு ஒருபக்கம்‌ அது காம்‌. வேதம்‌ 
ஓதும்‌ வேதியர்‌ ஒருபுறம்‌. இறைவனுக்கு அணிவதற்கு 
மலர்களைத்‌ தொடுத்து மாலையாக்கி அம்மாலைகளை ஏந்திக்‌ 
கொண்டு நி 9ற்பார்‌ ஒருபுறம்‌. இன்னம்‌ தொழுது கொண்டு 
நிற்பவர்களும்‌, அழுதுகொண்டு நிற்பவர்களும்‌, துவண்டு 


நிற்பவர்களும்‌ ஆகப்‌ பலர்‌ அங்கே இருக்கின்றனர்‌. 
இவர்களை விடுத்துத்‌ தல்மேல்‌ கூப்பிய கையராய்‌ வழிபாடு 


அன்பர்கள்‌ ப பலரு ல்‌ a ட ள்‌ 


2௮-74 
கிடப்பதனால்‌ க்‌. விரைவில்‌ துயில்‌ ல்க பு ந்து எகா 
2 சய்வாயாக? - என்று பாடுகிறார்‌ 


115 


துன்னிய பிணைமலர்க்‌ கையினர்‌ ஒருபால்‌ 
தொழுகையர்‌ அழுகையர்‌ துவள்‌ கையர்‌ ஒருபால்‌ 
சென்னியில்‌ அஞ்சலி கூப்பினர்‌ ஒருபால்‌ 
திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே 
என்னையும்‌ ஆண்டுகொண்டு இன்னருள்‌ புரியும்‌ 
எம்பெருமான்‌ பள்ளி எழுந்தருளாயே. 
என்பதுதான்‌ அவரது பாடல்‌. இப்பாடலிலிருந்து 
இறைவனை, அவனது திருக்கோயில்‌ சென்று வழிபடும்‌ 
முறை எது என்று எளிதாகத்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. 
அப்படி வழிபாடு செய்வதையே அன்று தொழுகை என்று 
குறித்திருக்கின்றனர்‌. நாம்‌ அந்தத்‌ தொழுகையை 
வழிபாடு என்று வழங்கிவருகிறோம்‌. முஸ்லீம்‌ சகோத 
ரர்கள்‌ தொழுகை என்றே வழங்கி வருகிறார்கள்‌. அவ்‌ 
வளவுதான்‌. இப்‌ பட்டிமன்றத்தில்‌ 'விவாதிப்பதற்குத்‌ 
தலைப்பைத்‌ தந்ததே மணிவாசகரது இந்தப்‌ பாட்டுதான்‌ 
என்று நான்‌ சொன்னால்‌, நீங்கள்‌ மறுக்க முடியாது. 


இனி பக்தி செய்வதுஎன்றால்‌ என்ன என்று விசாரணை 
பண்ணலாம்‌. உலகமே அன்பு மயமாகத்தான்‌ உருவாகி 
இருக்கிறது. ஒருவருக்கொருவர்‌, ஒன்றுக்‌ கொன்று 
கவர்ச்சி உடையதாய்‌ இருந்து வருகிறது. இந்த அன்‌ 
பையே பிரேமை என்றனர்‌ வட மொழியாளர்‌. ““அநிர்வ 
சனீயம்‌ பிரேம சொரூபம்‌? என்றார்‌ நாரத முனிவர்‌. 
பிரேமை அல்லது “அன்பு என்பது என்ன என்று சொல்‌ 
லும்‌ திறத்தது அன்று? என்பதே நாரதர்‌ காணும்‌ முடிவு. 
உண்மைதான்‌. அன்புதான்‌ எப்படி எப்படி எல்லாம்‌ 
என்ன என்ன பெயர்களை எல்லாம்‌ தாங்கி வருகிறது. 
தாய்‌ தான்‌ பெற்ற குழந்தையிடம்‌ காட்டும்‌ பாசம்‌ அன்பு 
என்று பேசப்படுகிறது. இளவயதுள்ள ஆணுக்கும்‌, 
பெண்ணுக்கும்‌ ஏற்படும்‌ கவர்ச்சியைக்‌ காதல்‌ என்கிறோம்‌. 
வயது முதிர்ந்தவர்கள்‌ இளையவர்களிடம்‌ காட்டும்‌ 
அன்பை பரிவு என்கிறோம்‌. இப்படி பலப்பல பெயரில்‌ 


116 


அழைக்கப்படும்‌ அன்பை மனிதன்‌ தன்னைப்‌ படைத்த 
தலைவனை நோக்கித்‌ திருப்பும்போது அதைப்‌ பக்தி 
என்கிறோம்‌. அந்த பத்தியைச்‌ செலுத்துகின்ற முறை 
யைத்தான்‌ வழிபாடு என்று உரைக்கிறோம்‌. பக்தி 
செலுத்துவதற்கு உரிய வழி, வழிபாடு என்று உரைக்‌ 
கிறோம்‌. பக்தி செலுத்துவதற்கு உரியவழி, வழிபாடு 
என்று தெரிந்த நாம்‌ அந்த வழிபாட்டு முறைகள்‌ என்ன, 
அந்த வழிபாடுகளில்‌ எது எளிதான முறை, எது சிறந்த. 
முறை என்று தெரிந்து கொள்ள வேண்டும்‌ அல்லவா ? 


இறைவன்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ திருக்கோயி 
லுக்குச்‌ செல்லுதல்‌, அவனை வலம்‌ வருதல்‌, அவன்‌ சந்நிதி: 
முன்நின்று வணங்கல்‌, அவன்‌ புகழ்‌ பாடுதல்‌, அவன்‌ 
திருவடிகளில்‌ விழுந்து வணங்கல்‌--எல்லாம்‌ தொழுகை: 
என்று கூறப்படுகிறது. 
வணங்கத்‌ தலை வைத்து வார்கழல்‌ வாய்‌ 
வாழ்த்த வைத்து 
இணங்கத்‌ தன்‌ சீரடியார்‌ 
கூட்டமும்‌ வைத்து எம்பெருமான்‌ 
அணங்கொடு அணிதில்லை 
அம்பலத்தே ஆடுகின்ற 
குணம்‌ கூறப்‌ பாடி நாம்‌ 
பூவல்லி கொய்யாமோ 
என்று மாணிக்கவாசகர்‌ பாடும்போது தலை தாழ்த்தி 
வணங்குவதையும்‌ அவனது வார்கழலை வாழ்த்துவதையும்‌ 
சீரடியார்‌ கூட்டத்தோடு நின்று தொழுவதையுமே 
பாராட்டி இருக்கிறார்‌. இப்படி எல்லாம்‌ திருக்கோயில்‌ 
சென்று “தொழுவது பக்தி செலுத்துவதற்கு எளிதான 
முறை? என்று உத்த! தொழுகைக்‌ கட்சியார்‌. 
“இல்லை, இந்தத்‌ ண்‌ பலர்‌ முழு ஈடுபாட்‌ 
டோடு ெ்வதகிஸ்‌, நான்‌ கும்பிடும்‌ கும்பிடு அரைக்‌ கும்‌ 
பிடாதலால்‌, நான்‌ பூசை செய்தல்‌ முறையோ 23: என்று 


117 


பக்தர்‌ பலர்‌ அங்கலாய்த்திருக்கிறார்கள்‌ என்று அழுகைக்‌ 
கட்சியினர்‌ வாதித்திருக்கின்றனர்‌. உண்மைதான்‌. இதயத்‌ 
தோடு செய்யாத எந்தப்‌ பூசையும்‌ பக்தி வளர்வதற்குத்‌ 
துணை புரியாதுதான்‌. ஆனால்‌, இங்கு இந்த அரைகுறைத்‌ 
தொழுகையைப்‌ பற்றிப்‌ பேச்சில்லை. இதயக்‌ கனிவோடு 
செய்யும்‌ தொழுகையைத்தான்‌ நாம்‌ எடுத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. அப்படித்‌ தொழுவது தானே தொழுகை, 

காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கி 

ஓதுவார்‌ தம்மை நன்னெறிக்‌ குய்ப்பது 

வேதம்‌ நான்கினும்‌ மெய்ப்பொருளாவது 

நாதன்‌ நாமம்‌ நமச்சிவாயவே 


என்றுதானே பாடினார்‌௮ப்பர்‌. பக்தியால்‌ மனம்‌ உருகி 
ஆனந்தக்கண்ணீர்‌ பெருக்கி எம்பெருமானது திருநாமங்‌ 
களைச்‌ சொல்லுவார்களை நல்ல முக்தி நெறியிலே செலுத்து 
வது “நமசிவாய: என்ற பஞ்சாக்கிர மந்திரமே என்றார்‌ 
அவர்‌. 
மெய்தான்‌ அரும்பி விதிர்‌ விதிர்த்து 
உன்‌ விரையார்‌ கழற்கு என்‌ 
கைதான்‌ தலைவைத்து கண்ணீர்‌ ததும்பி 
வெதும்பி உள்ளம்‌ 
பொய்தான்‌ தவிர்ந்துன்னைப்‌ போற்றி 
சய சய போற்றி என்னும்‌ 
கைதான்‌ நெகிழ விடேன்‌ உடையாய்‌ 
என்னைக்‌ கண்டு கொள்ளே 


என்று மாணிக்கவாசர்‌ பாடும்போது மயிர்க்‌ கூச்செறிந்து, 
கண்களில்‌ நீர்‌ ததும்பி, மனங்‌ கசிந்து துதிக்கின்ற 
நிலையை விளக்குகிறார்‌. வெறும்‌ கண்ணீர்‌ விடுப்பதே 
அழுகை இல்லாமல்‌, மனங்‌ கசிந்து அழுவதே அழுகை 
என்று குறிக்கிறார்‌, இதற்கும்‌ மேலே ஒரு படிபோய்‌ 
அவர்‌ சொல்கிளுர்‌. 


118 


யானே பொய்‌ என்‌ நெஞ்சும்‌ பொய்‌ 
என்‌ அன்பும்‌ பொய்‌ 
ஆனால்‌ வீனையென்‌ அழுதால்‌ 
உன்னைப்‌ பெறலாமே 

என்றே பாடுகிறார்‌. இறைவனை அழுது அழுதான்‌ அடைய 
வேண்டும்‌ என்று அறுதியிட்டு விடுகிறார்‌. உண்மைதான்‌... 
மனத்திலே ஒரு கசிவு, அதன்‌ மூலம்‌ இறைவனிடம்‌ 
செலுத்தும்‌ பக்தியிலே ஒரு கனிவு ஏற்படுவதற்கு அழுவது 
தான்‌ வழி என்று அறிகிறோம்‌ நாம்‌. ஆனால்‌, இப்படி 
மனங்‌ கசிந்து அழுவது எளிதான காரியம்‌ அல்லவே 
என்பதுதான்‌ தொழுகைக்‌ கட்சியார்‌ வாதம்‌. பார்க்கப்‌ 
போனால்‌, அழுகையுமே ஒருவகையில்‌ தொழுகைதானே? 
ஆதலால்‌, பக்திக்‌ கனிவிற்கு அழுகைதான்‌ துணைபுரியும்‌ 
என்று கூறுவது சிறப்பல்லவே என்கின்றனர்‌ தொழுகைக்‌ 
கட்சிக்காரர்கள்‌. இப்படி விவாதித்து தொழுகைக்‌ கட்சி 
யினர்‌ வெற்றி காண முடியாது. அழுகையும்‌ தொழு. 
கையைச்‌ சேர்ந்ததுதான்‌ என்றால்‌, மாணிக்கவாசகர்‌ ஏன்‌ 
தொழுகையர்‌, அழுகையர்‌ என்று வேறு படுத்துகிறார்‌. 
இன்னும்‌ ஒரு பாட்டிலே, அழுகையையும்‌, தொழுகை 
யையும்‌ பிரித்தே பாடுகிறார்‌. 


அழுகேன்‌ நின்பால்‌ அன்பாய்‌ 
மனமாய்‌ அழல்‌ சேர்ந்த 
மெழுகே அன்னார்‌ மின்னார்‌ 
பொன்னார்‌ கழல்‌ கண்டு 
தொழுதே உன்னைத்‌ தொடர்ந்தா 
ரோடுந்‌ தொடராதே 
பழுதே பிறந்தேன்‌ என்கொண்டு 
உன்னைப்‌ பணிவதே 


என்று பாடும்போது அழத்தான்‌ தெரியவில்லை, 
தொழவவாது தெரித்திருக்கிறேனு என்றே மனங்‌ கசிந்து 
முறையீடுகிறாரே, ஆதலால்‌, அழுகையையும்‌, தொழுகை 


119 


யையும்‌ பிரித்து வைத்துப்‌ பார்த்தால்தான்‌ இந்த விவா 
தத்திற்கு இடம்‌ உண்டு. இல்லையேல்‌, இந்தப்‌ பட்டி 
மன்றமே ஏற்பட்டிருக்க வேண்டியதில்லை. 


இதுவரை அன்பர்கள்‌ விவாதத்திலிருந்து பக்தி 
வளர்வதற்கு எளிதான வழி தொழுகையே என்று தெரிந்து 
கொண்டிருக்கிறோம்‌. அத்தோடு நெஞ்சத்தில்‌ கனிவு 
ஏற்படுவதற்கு உதவுவது அழுகையே என்பதையுமே 
அறிந்துகொண்டிருக்கிறோம்‌. 


விவாதித்தவர்கள்‌ எல்லாம்‌ ஒன்றை மறந்துவிட்டார்‌ 
கள்‌. பக்தி வளர்வதற்கு எளிதான வழி எது என்று 
பட்டிமன்றப்‌ பொருள்‌ அமையவில்லை, விவாதத்திற்குக்‌ 
குறித்த பொருள்‌, பக்திக்‌ கனிவிற்குப்‌ பாலமாக அமைவது 
தொழுகையா அழுகையா என்பதே. ஆதலால்‌, இன்னும்‌ 
சிறிது சிந்தனையைச்‌ செலுத்தவேண்டும்‌. 


பக்தி என்ற ஒரு பெரிய ஆறு ஓடிக்கொண்டிருக்‌ 
கிறது. அதன்‌ இக்கரையில்‌ நிற்கிறோம்‌ நாமெல்லாம்‌. 
பக்திக்கனிவு அக்கரையில்‌ .இருக்கிறது. அக்கனிவைப்‌ 
பெற ஒரு பாலம்‌ அமைத்தாக வேண்டும்‌. அந்தப்பாலம்‌ 
தொழுகையாக இருக்கலாமா இல்லை, அழுகையாக 
இருக்கலாமா என்பதே கேள்வி. கனிவு ஏற்படுவதற்கு 
மிகவும்‌ துணைபுரிவது அழுகைதான்‌ என்பதால்‌, அதுவே 
பாலமாக அமையலாமே என்று எளிதில்‌ முடிவு கட்ட 
லாமோ என்று எண்ணுவோம்‌. அழுகை நெஞ்சுக்‌ 
கனிவைத்‌ தருமே தவிர, பக்தி இருக்கும்‌ இடத்திற்கு 
இட்டுச்‌ செல்லக்‌ கூடியதா என்ன ? அந்தப்‌ பக்தியையும்‌ 
கனிவையும்‌ ஏற்படுத்துவதற்கு மனிதனுக்கு உதவுவது 
பாடல்கள்தான்‌. 

சூடுவேன்‌ பூங்கொன்றை 
சூடிச்‌ சிவன்‌ திறள்தோள்‌ 


120 


ர்‌ 


டுவேன்‌, கூடி 
முயங்கி, மயங்கி நின்று 


வன்‌, செவ்வாய்க்கு 


சிவன்‌ கழலே சிந்திப்பேன்‌ 
வாடுவேன்‌, பேர்த்தும்‌ 
மலர்வேன்‌, அனல்‌ ஏந்தி 
ஆடுவான்‌ சேவடியே பாடுதுங்கான்‌ அம்மானாய்‌ 

என்று இறைவன்‌ புகழைப்‌ பாடிப்பாடி தொழுகின்ற 
முறையைப்‌ பன்னி பன்னிக்‌ கூறுகின்றாரே மணிவாசகர்‌, 
இப்பாட்டில்‌ அழுகைக்கே இடம்‌ வைக்கவில்லையே? 
இன்னும்‌ அகங்குழைவது, அன்புருகுவதையெல்லாம்‌ 
நினைத்துப்‌ பாடிய மணிவாசகரும்‌, பூமாலை புனைவதையும்‌, 
புகழ்ந்து பாடுவதையும்‌, திருக்கோயில்‌ மெழுகுவதையும்‌ 
கூத்தாடுவதையுமே செய்யாதவனாக வாழ்ந்து கெட்டு 
வீட்டேனே என்றே கனிந்து கனிந்து பாடுகிறார்‌. 


ஆமாறு உன்‌ திருவடிக்கே 
அகம்‌ குழையேன்‌, அன்புருகேன்‌ 
பூமாலை புனைந்து ஏத்தேன்‌ 
புகழ்ந்துரையேன்‌ புத்தேளிர்‌ 
கோமானின்‌ திருக்கோயில்‌ 
தூகேன்‌, மெழுகேன்‌ கூத்தாடேன்‌ 
சாமாறே வீரைகின்றேன்‌ 
சதுராலே சார்வேனே 
என்றுதானே பாடுகிறார்‌, இன்னும்‌ ஒன்றே ஒன்றை 
மட்டும்‌ சொல்லி, விவாதத்திற்குத்‌ தீர்ப்பு கூறுகிறேன்‌. 
“ தினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து 
தெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே 
திறைந்து நிறைத்து ஊற்றெழும்‌ 
கண்ணீரதனால்‌ உடம்பு 
தனைந்து நனைந்து" 


121 


என்று இராமலிங்க அடிகள்‌ பாடவில்லையா என்று கேட்‌ 
கிறார்‌, விவாதத்தில்‌ கலந்துகொண்ட அம்மையார்‌ ஒருவர்‌. 
அப்படிக்‌ கண்ணீரால்‌ நனைந்து பாடியவரும்‌ கூட, அதே 
பாட்டிலேயே, 


“ அருள்‌ அமுதே, நன்னிதியே 
ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே 
என்று வனைந்து வனைந்து ஏத்துதும்‌ நாம்‌?! 


என்றுதானே முடிக்கிறார்‌. இன்னும்‌ இறைவழிபாட்டை 
முறைப்படுத்தியவர்கள்‌, சிரவணம்‌, கீர்த்தனம்‌, அர்ச்‌ 
சனம்‌,பாத சேவனம்‌ ஆத்மநிவேதனம்‌ என்றே கூறியிருக்‌ 
கிறார்கள்‌. இவற்றில்‌ ஆத்மநிவேதனமே அழுகையால்‌ 
பெறப்படுவது. மற்ற சிராவணம்‌, கீர்த்தனம்‌ அர்ச்சனம்‌, 
பாத சேவனம்‌ எல்லாம்‌ தொழுகையின்‌ பால்‌ படும்‌. 
பாடுவது எல்லாம்‌ தொழுகையைச்‌ சேர்ந்ததுதான்‌ 
என்பதை, ““சூடுவேன்‌ பூங்கொன்றை என்ற பாட்டி 
லேயே பார்த்தோமே. ஆதலால்‌, பக்திக்‌ கனிவிற்குப்‌ 
யாலமாக அமைவது தொழுகையே என்று முடிவு கூறி 
அமைதிபெறுகிறேன்‌. 


இறைவன்‌ திருவடி அடைய எளிய நெறி 


பக்தியா ? 
ஞானமா ? 
கர்மமா ? 


இன்று விவாதத்திற்கு எடுத்துக்‌ கொண்ட விஷயம்‌ 
இறைவன்‌ திருவடி அடைய எளிய நெறி பக்தியா? 
ஞானமா? கர்மமா? என்பது. இந்த விவாதத்தில்‌ தீர்ப்புக்‌ 
கூறுமுன்‌ சில அடிப்படையான சித்தாந்தங்களை ஒப்புக்‌ 
கொண்டாக வேண்டும்‌. இறைவன்‌ என்று ஒருவன்‌ 
கிடையாது என்று நாத்திகம்‌ பேசுபவர்கள்‌ இப்பட்டி 
மன்றத்தில்‌ கலந்து கொள்ளுதல்‌ இயலாது. அதைப்‌ 
போலவே இறைவன்‌ என்று ஒருவன்‌ இருந்தாலும்‌ சரி, 


128 


இல்லாவிட்டாலும்‌ சரி, அதைப்பற்றி நமக்கு அக்கறை 
யில்லே- என்று ** அக்னாஸ்டிசிசம்‌* பேசும்‌ அன்பர்‌ 
களுக்கும்‌ இப்பட்டிமண்டபத்தில்‌ இடம்‌ கிடையாது. 
இறைவன்‌ என்ற ஒருவனோ, அல்லது இறை என்ற: 
ஒன்றோ இருக்கிறது. அதற்குத்‌ திருவடியும்‌ இருக்கிறது. 
மக்களாய்ப்‌ பிறந்தவர்கள்‌ அத்திருவடி சென்று 
சேர்தலே முக்திபெறும்‌ வழி என்று நம்புகின்றவர்கள்‌ 
மட்டுமே இப்பட்டி மன்றத்தில்‌ பங்குகொள்ளுதல்‌ கூடும்‌. 
இன்று இப்பட்டி மன்றத்தில்‌ விவாதிக்க வந்திருக்கும்‌: 
அன்பர்களும்‌, இப்பட்டி மன்றத்தில்‌ நடக்கும்‌ பேச்சை 
எல்லாம்‌ கேட்க வந்து குழுமி இருக்கும்‌ அன்பர்களும்‌ 
இறைவன்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்று திடமாக நம்பு 
கின்றவர்கள்‌. இந்த அடிப்படைச்‌ சித்தாந்தத்தை ஒப்புக்‌: 
கொண்ட பின்னரே விவாதம்‌ நடந்திருக்கிறது . 


இந்த இறைவன்‌ தான்‌ நம்மையெல்லாம்‌ படைக்‌. 
கிறான்‌, காக்கிறான்‌; அழிக்கிறான்‌. அத்தனையையும்‌ 
எல்லையில்லாத ஒரு விளையாட்டாக அநாதி காலமாகவே ' 
அவன்‌ செய்து வருகிறான்‌ என்று நாமெல்லோரும்‌ நம்பு 
கிறோம்‌. அத்தகைய பரம்பொருளுக்கே கவிச்சக்ரவர்த்தி 
கம்பனும்‌ தனது அமர காவியமாகிய இராமவதாரத்தில்‌ 
முதற்கண்‌ வணக்கம்‌ செலுத்துகிறான்‌. பாட்டுத்தான்‌ 
தெரியுமே : 


உலகம்‌ யாவையும்‌ 
தாமுள ஆக்கலும்‌ 
நிலை பெறுத்தலும்‌ 
நீக்கலும்‌ நீக்கலா 
அலகிலா விளையாட்டு 
உடையார்‌, அவர்‌ 
தலைவர்‌, அன்னவர்க்கே 
சரண்‌ நாங்களே. 


124 


என்ற காப்புச்‌ செய்யுள்தான்‌ தமிழ்மக்கள்‌ நாவில்‌ பல 
காலும்‌ நின்று பயிலப்பட்ட ஒன்றாயீற்றே ! இப்படிப்பட்ட 
இறைவனிடம்‌ நன்றியோடு அன்பு செலுத்துதல்‌, வணங்கு 
தல்‌, அவனை வழிபடல்‌, பாடல்கள்‌ மூலமும்‌, ஆடல்கள்‌ 
மூலமும்‌ அவன்‌ புகழைப்பாடிப்‌ பரவுதல்‌ எல்லாம்‌ நாம்‌ 
செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்பதையும்‌ 
உணர்ந்திருக்கிறோம்‌. இப்படியெல்லாம்‌ வழிபாடு செய்த 
லயே பக்தி செலுத்துதல்‌ என்றும்‌ நம்பி வந்திருக்கிறோம்‌. 
இப்படி பக்தி செலுத்துவதன்‌ முலம்‌ இறைவன்‌ திருவடி 
அடையலாம்‌ என்பதையும்‌ நமது முன்னோர்கள்‌ உணர்த்‌ 
தியீருக்கிறார்கள்‌. தலையே நீ வணங்காய்‌, வாயே 
வாழ்த்து கண்டாய்‌, நெஞ்சே நீ நினையாய்‌ 55 என்றெல்‌ 
லாம்‌ நாவுக்கரசர்‌ பாடி, பக்தி செய்வதற்கும்‌, வழி 
வகுத்துக்‌ கொடுத்திருக்கிறார்‌ . 


இனி ஞானம்‌ என்றால்‌ என்ன என்று பார்க்கலாம்‌. 
இறைவன்‌ என்று ஒருவன்‌ இருக்கிறான்‌ என்று நம்பு 
கிறோம்‌. அந்த இறைவனின்‌ தன்மை என்ன என்று 
தெரிய வேண்டாமா ? உண்மையில்‌ காணாத ஒன்றை 
நம்ப மறுக்கின்ற நாத்திகர்களை விட, நம்புகின்ற ஒன்றைக்‌ 
காண மறுக்கும்‌ ஆஸ்திகர்களே இறைஞானத்தில்‌ ஈடுபாடு 
இல்லாதவர்கள்‌. இறைத்‌ தன்மையை அவனா, அவளா, 
அதுவா என்று ஆராயலாம்‌. இறைவனுக்கு உருவம்‌ 
உண்டா, இல்லையா என்று சிந்திக்கலாம்‌. அவன்‌ உருவம்‌ 
உடையவனா ? அருவமாக நிற்பவனா ? இல்லை, அருவுருவ 
மானவனா ? என்றெல்லாம்‌ ஆராய்ந்து தெளியலாம்‌. 
ஆனால்‌, இப்படியன்‌, இந்நிறத்தான்‌, இவ்வண்ணத்தான்‌ 
இவன்‌ இறைவன்‌ -என்று எழுதிக்‌ காட்ட ஒண்ணாதென்று 
அப்பரே கையை விரிக்கிறாரே ! என்ன செய்வது ? 


அன்றும்‌ திருவுருவம்‌ 
காணாதே ஆட்பட்டேன்‌ 


125 


இன்றும்‌ திருவுருவம்‌ 
காண்கிலேன்‌ -- என்றுமே 
எவ்வுருவோன்‌ நும்பிரான்‌ 
என்பார்கட்கு என்னுரைக்கேன்‌ 


எவ்வுருவோ நின்னுருவம்‌ எது ? 


என்று காரக்கால்‌ அம்மையாருடன்‌ சேர்ந்து இறை 
வனிடமே அவன்‌ வடிவத்தைக்‌ காட்டச்‌ சொல்லிக்‌: 
கேட்கலாம்‌. இன்னும்‌ ஆதியும்‌, அந்தமும்‌ இல்லாத: 
அரும்பெரும்‌ ஜோதியை, பொங்கழல்‌ உருவனாகக்‌: 
காணாலாமோ என்று ஐயுறலாம்‌. அவனன்றி ஓரணுவும்‌ 
அசையாது என்று நம்புகின்ற நாம்‌, அந்த அணுவினுள்‌ 
ஊனாக, உயிராக, உணர்வாக இருந்து ஆட்டுபவனை 
ஆடும்‌ பெருமானாகவே வழிபட முடியுமா என்று 
எண்ணலாம்‌. இன்னும்‌ சந்திரசேகரன்‌, திரிபுராந்தகன்‌,. 
மாதிருக்கும்‌ பாதியன்‌ , பிஷாடனன்‌ என்றெல்லாம்‌ பலவித 
வடிவங்களில்‌ அழைத்துத்‌ தொழுகிறோமே, அவைகள்‌ 
எல்லாம்‌ சரிதானா என்ற கேள்வியையே எழுப்பலாம்‌. 
நானாவித உருவாய்‌ நடனம்‌ ஆடினும்‌, இறைவனை கலை: 
மூலம்‌, கலை வளர்க்கும்‌ கற்பனை மூலம்‌ காணும்‌ அறிவு 
பெறலாம்‌. இப்படியெல்லாம்‌ இறைத்தன்மையை 
ஆராய்ந்து அறிந்து, இறை ஞானம்‌ பெறுவதன்‌ மூலம்‌ 
இறைவன்‌ திருவடி சென்று சேர்தல்கூடும்‌. 


இனி, கர்மம்‌ என்றால்‌ என்ன என்றும்‌ பார்க்கலாம்‌. 
மனிதன்‌ செய்யும்‌ ஒவ்வொரு செயலும்‌, ஆம்‌, உண்பதும்‌, 
உறங்குவதும்‌ எல்லாம்‌ கர்மமே என்றனர்‌. கர்மம்‌ 
தவிர்க்க முடியாதது. செய்யும்‌ தொழில்‌ எல்லாம்‌ 
கர்மமே என்றும்‌ கூறினர்‌. ஆனால்‌, இன்றைய விவா 
தத்திற்கு இக்கருமங்களைப்‌ பற்றிப்‌ பேச்சில்லை, செய்யும்‌ 
கருமவினை எல்லாம்‌ இறைவனே செய்கிறான்‌ என்று, 
செய்யும்‌ செயலை எல்லாம்‌ இறைவனுக்கே அர்ப்பணம்‌ 


128 


செய்யும்‌ கர்மத்தையே எடுத்துக்‌ கொள்வோம்‌. எல்லாம்‌ 
கிருஷ்ணார்ப்பணம்‌ என்றுதானே, பெரியோர்கள்‌ கருமங்‌ 
கலாச்‌ செய்யும்போது எண்ணுகின்றனர்‌. * பயன்‌ 
கருதாத கர்மத்தைச்‌௦ 'சய்‌ என்றுதானே கீதாச்சாரியனான 


ச்‌ பாசி 
மி 


கண்ணன்‌ அருளியிருக்கிறான்‌ . 


பொ ட்‌ னும்‌ மெய்ப்பொருளும்‌ தருவானை 
பாகமும்‌ திருவும்‌ புணர்ப்பானை 

பன்னை யென்‌ பிழையைப்‌ பொறுப்பானை 

பிழையெல்லாம்‌ தவீரப்‌ பணிப்பானை 


என்றுதானே சுந்தரரும்‌ பாடுகிறார்‌ ? இப்படி கருமம்‌ செய்‌ 
வதன்‌ மூலம்‌ நான்‌ என்னும்‌ அகந்தை 5 அகல்கிறது. 
அது காரணமாக இறைவன்‌ திருவடி சென்று சேர 
முடிகிறது--என்பது கர்மத்தின்‌ கட்சியில்‌ நின்று விவாதிப்‌ 
பவர்களது வாதம்‌. 


இவ்வளவு நேரம்‌ பட்டி மன்றத்தில்‌ விவாதித்தவர்‌ 
களது வாதத்தில்‌ இருந்து பக்தி, ஞானம்‌, கர்மம்‌ 
எல்லாமே இறைவன்‌ திருவடியில்‌ நம்மைச்சேர்க்கும்‌ 
சக்தி வாய்ந்தவை என்பதை அறிகிறோம்‌. ஆனால்‌, 
இதையே முடிவாகக்‌ கொள்ளுதல்‌ இயலாதுதான்‌. இந்த 
விவாதத்தில்‌ தீர்ப்புக்‌ கூற, நாம்‌ அந்தக்‌ கண்ணன்‌ 


அருளிய பகவத்‌ கீதை தயினையே நாட வேண்டும்‌. கீதை 
யில்‌ ன்ருவது அத்தியாயத்‌ த்தில்‌ கிருஷ்ண பரமாத்மா 
ஐ ணர்‌ ££ பற்றில்லாமல்‌ தொழில்‌ செய்து 


கொண்டிருக்கும்‌ மனிதன்‌ பரம்பொருளை எய்துகிறான்‌ 55 
என்று கூறுகிறார்‌. ஆதலால்‌ கீதை கர்மத்தையே 
வலியுறுத்துகிறது, என்று எண்ணுவோம்‌. The Gita is 
therefore a mandate for action என்றே சித்தாந்தம்‌ 
செய்வோம்‌. ஆனால்‌, அதே கண்ணபிரான்‌, ஒன்பதாவது 
₹: நித்ய யோகம்‌ பூண்டு ஓரே பக்தி 


௯ 
$ 


சிறந்தவன்‌, ஞானிக்கு நான்‌ மிகவும்‌ 


127 


இனியவன்‌, அவன்‌ எனக்கு மிகவும்‌ எளியன்‌ 5:--என்றும்‌ 
கூறுகின்றானே. ஆதலால்‌ ஞானமே இறை அருளில்‌ 
கொண்டு சேர்த்து விடும்‌ என்றும்‌ எண்ணத்‌ தோன்றும்‌. 
இதையெல்லாம்‌ படித்த எனக்கு ஒன்று சொல்லத்‌ 
தோன்றுகிறது. கர்மத்தால்‌ ஏற்படுவன நல்வினை, தீவினை 
என்பதால்‌, நற்கருமம்‌ செய்வதால்‌ நல்வினையும்‌ தீக்‌ 
கருமம்‌ செய்வதால்‌ தீவினையும்‌ நம்மை வந்து சேரும்‌. 
நல்வினையால்‌ புண்ணியமும்‌, தீவினையால்‌ பாவமும்‌ 
சேரும்‌. அதனால்‌ இறப்பு, மறு பிறப்பு, என்பதெல்லாம்‌ 
நேரும்‌. இப்படி நல்வினையும்‌ தீவினையும்‌ நம்மைச்‌ 
சார்வதன்‌ மூலமாக நமக்கு இன்பமும்‌ ஏற்படலாம்‌, 
இல்லை . துன்பமும்‌ ஏற்படலாம்‌. ஆனால்‌, இப்படிச்‌ 
செய்யும்‌ கருமங்கள்‌ நம்மை இறைவனிடம்‌ கொண்டு 
சேர்க்குமா என்பது கேள்வி, சேர்க்காது என்றே கூறி 
விடலாம்‌. மேலும்‌, “££ பற்றின்றி கர்மத்தைச்‌ செய்‌ 55— 
என்று எளிதாகக்‌ கண்ணன்‌ உபதேசம்‌ செய்து 
விடுகிறான்‌. அப்படிப்‌ பற்றின்றி கர்மம்‌ செய்வது 
எளிதான காரியமா என்ன? இம்மைக்குச்‌ செய்தது 
மறுமைக்கு ஆம்‌ என்று எண்ணாது கர்மம்‌ செய்த ஒரு 
ஆய்க்கு மேல்‌ மற்றொரு ஆயை நாம்‌ வாழ்க்கையீல்‌ காண 
முடியவில்லை. எதையெடுத்தாலும்‌ ரூபாய்‌, பைசா 
கணக்கில்‌ தானே வரவு செலவை நிர்ணயிக்கிறோம்‌. 
தானம்‌ செய்யும்போது கூட, இதனால்‌ எவ்வளவு 
புண்ணியம்‌ நமக்குச்சேரும்‌ என்றுதானே கணக்குப்‌ 
போடுகிறோம்‌. இப்படி இருக்கும்‌ உலகிடை வாழ்ந்து; 
மற்றைய மக்களின்‌ வாழ்வு தாழ்வுகளிலெல்லாம்‌ பங்கு 
கொண்டு வளர்கின்ற நாம்‌ பற்றில்லாமல்‌ கர்மம்‌ செய்வது 
எங்ஙனம்‌ ? அப்படிக்‌ கர்மம்‌ செய்வது எளிதான 
காரியமே அல்ல, ஆதலால்‌, முதலில்‌ கர்மத்தை 
ஒதுக்கி விடுவோம்‌, அது இறைவன்‌ திருவடியில்‌ 
கொண்டு சேர்ப்பதற்கு எளிய வழி அல்ல என்று. 


128 


இனி, ஞானமும்‌, பக்தியும்‌ நம்மை இறைவன்‌ 
திருவடி கொண்டு சேர்க்குமா, அதில்‌ எளிதான நெறி 
எது என்று பார்க்கலாம்‌. ஞானத்தின்‌ மூலம்‌ இறைவனை 
அடைதல்‌ கூடும்‌. அவனை நெருங்குதலும்‌ கூடும்‌. 
ஞானம்‌ இறைவன்‌ தன்மைகளை நன்றாக விவரிக்க உதவும்‌. 
அப்படி விவரிப்பதின்‌ பலன்‌ என்ன என்றுதான்‌ கவிச்‌ 
சக்ரவர்த்தி கம்பரே சொல்கிறாரே, 
ஒன்றே என்னின்‌ ஒன்றே ஆம்‌ 
பல என்று உரைக்கின்‌ பலவே ஆம்‌ 
அன்றே என்னின்‌ அன்றே ஆம்‌ 
ஆம்‌ என்று உரைக்கின்‌ ஆமே ஆம்‌ 
இன்றே இன்னின்‌ இன்றே ஆம்‌ 
உளதென்றுரைக்கின்‌ உளதே ஆம்‌ 
நன்றே நம்பி குடிவாழ்க்கை 
தமக்கு இங்கு ஏனோ பிழைப்பு அம்மா ! 


ஆம்‌. எப்படிக்‌ கருதினாலும்‌, அப்படியெல்லாம்‌ கருத 
இடங்கொடுப்பவனாக அல்லவா இறைவன்‌ இலங்கு. 
கின்றான்‌. இப்படித்தான்‌, விவரிக்க விவரிக்க நம்‌ 
கைக்குள்‌ அடங்காத கள்ளனாக அவன்‌ நம்மிடமிருந்து 
நழுவி வீடுகிறான்‌. இன்னும்‌, பக்திக்கு, ஞானம்‌ சாதனம்‌ 
என்பர்‌. ஆனால்‌, பக்திக்கு இடையூறே ஞான முயற்சி 
என்பதும்‌ நாம்‌ அறிந்ததே. இப்படியெல்லாம்‌ ஞானம்‌ 
விவரிக்க உதவுகிறதே தவிர, அவன்‌ திருவடியில்‌ 
கொண்டு சேர்க்க உதவுவதாக இல்லை. அப்படியிருக்க, 
அதை எளிய நெறி என்று எப்படிக்கூற இயலும்‌ ? 
ஆகவே, ஞானமும்‌ இறைவன்‌ திருவடி அடைய எளிய 
நெறியாக அமையாது என்று கூறிவிடலாம்‌. 


எஞ்சியிருப்பது பக்திதானே ? பக்தியைப்‌ பற்றிப்‌ 
பேசும்‌ மணிவாசகர்‌, முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு 
நெறி அறிவித்து, பழவினைகளை 


முயல்வோர்க்குப்‌ பக்தி 
ப ௫ கட்‌  அர்விச்த்‌ a} = . த்‌ ழ்‌: 
ஓட்டி, சித்தமலம்‌ அறிவீத்து சிவமாக்கி ஆட்கொண்டான்‌ 


129 


திருப்பெருந்துறை உறை இறைவன்‌ என்றே சொல்கிறார்‌ 
ஆதியும்‌, அந்தமும்‌ இல்லாத அரும்பெரும்‌ சோதி என்று 
பாட ஆரம்பித்து பத்தொன்பது பாட்டுக்கள்‌ பாடிய பின்‌ 
தானே, திருவெம்பாவை இருபதாவது பாட்டில்‌ 
£ ஆதியாம்‌ பாதமலர்‌, அந்தமாம்‌ செந்தளிர்கள்‌ 2 என்று 
பாடத்‌ தெரிந்திருக்கிறது. அப்போதுதானே ஆதியாயும்‌ 
அந்தமாயும்‌ இருப்பவை அவன்‌ திருவடிகளே என்ற 
உணர்வும்‌ பிறந்திருக்கிறது. அப்பரைப்‌ பற்றியோ 
கேட்கவே வேண்டாம்‌. 

பெருகலாம்‌ தவம்‌ பேதமை தீரலாம்‌ 

திருகலாகிய சிந்தை திருகலாய்‌ 

பருகலாம்‌ பரமாய தோர்‌ ஆனந்தம்‌ 

மருகலானடி வாழ்த்தி வணங்கவே 
என்றல்லவா பாடுகிறார்‌. புறமதமாம்‌ சமண மதத்தில்‌ 
அமர்ந்திருந்த அவர்‌ பக்தி பண்ணி, பக்தி பண்ணி இறை 
வன்‌ திருவடி. நீழலை அடைந்து, அதில்‌ அவர்‌ பெற்ற 
இன்பத்தையும்‌, 

மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 

வீசு தென்றலும்‌ வீங்கிள வேனிலும்‌ 

மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்றதே 

ஈசன்‌ எந்தை இணையடி நீழலே 
என்று மிகவும்‌ எளிதாகக்‌ கூறிவிடுகிறாரே. இப்படி 
பக்திப்‌ பனுவல்களைப்‌ பாடிப்‌ பாடிப்‌ பரவசமாகி பக்தி 
செய்வதே இறைவன்‌ திருவடி கொண்டு சேர்க்கும்‌, 
மிகவும்‌ எளிதான வழி என்று தெரிந்து கொள்கிறோம்‌. 
இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க கண்ணனது 
கீதை உதவாதோ என்று நீங்கள்‌ கேட்பீர்கள்‌. கீதையின்‌ 
மூன்றாவது அத்தியாயத்தில்‌ கர்மத்தையும்‌, ஒன்பதாவது 
அத்தியாயத்தில்‌ ஞானத்தையும்‌ பற்றிப்‌ பேசிய கண்ணன்‌ 
மேலும்‌ மேலும்‌ உபதேசித்து பன்னிரெண்டாவது அத்தி 
யாயத்தில்‌ பக்தியைப்‌ பற்றியும்‌ கூறுகின்றான்‌. 


180 


வேதங்களாலும்‌, தவத்தாலும்‌ 
தானத்தாலும்‌, வேள்வியாலும்‌ 
என்னைக்‌ காணுதல்‌ இயலாது. 
பிறரிடம்‌ செல்லாத பக்தியால்‌ 
மாத்திரமே என்னை இவ்விதமாக 
அறிதலும்‌, உள்ளபடி காணுதலும்‌ 
என்னுட்‌ புகுதலும்‌ இயலும்‌-- 
என்றே கூறி முத்தாய்ப்பு வைக்கிறான்‌. 


பக்தி நெறி இறைவன்‌ திருவடியில்‌ நம்மைக்‌ கொண்டு 
கீசர்ப்பதற்கு மட்டுமல்லாமல்‌, அவனோடு இரண்டறக்‌ 
கலப்பதற்குமே துணைபுரியும்‌ சாதனமாக அமைந்து 
விடுகிறது. ஆகவே. எளிதான நெறியாகவும்‌, விளங்கு 
கிறது. Bakthi leads to grace and wisdom என்றுதானே 
அறிஞர்கள்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. இதை நன்கு புரிந்து 
கொண்டு விட்டால்‌ நாமும்‌ அப்பருடன்‌ சேர்ந்து 


தாமார்க்கும்‌ குடி அல்லோம்‌ நமனை அஞ்சோம்‌ 
தரகத்தில்‌ இடர்ப்படோம்‌ நடலை இல்லோம்‌ 
ஏமாப்போம்‌ பிணியறியோம்‌ பணிவோம்‌ அல்லோம்‌ 
இன்பமே எந்நாளும்‌ துன்பமில்லை 
தாம்‌ ஆர்க்கும்‌ குடி அல்லாத்‌ தன்மையான 
சங்கரன்‌ நற்சங்கவெண்‌ குழையோர்‌ காதில்‌ 
கோமாற்கே நாம்‌ என்றும்‌ ஆளாய்க்‌ 
கொய்மலர்‌ சேவடியிணையே குறுகினோமே. 


என்று ஆடலாம்‌, பாடலாம்‌, ஆடிப்பாடி பக்தியும்‌ 
பண்ணலாம்‌. முடிவில்‌ ஆண்டவன்‌ திருவடியை 
அடைத்து அமைதியும்‌ பெற்று மகிழலாம்‌. 


ஆசிரியரின்‌ பிற வெளியீடுகள்‌ 


வேங்கடமுதல்‌ குமரிவரை 


பாலாற்றின்‌ மருங்கிலே ்‌ 850 
பொன்னியின்‌ மடியிலே 58-50: 
காவிரிக்கரையிலே 8—50 
பொருநைத்துறையிலே 8—50 
கல்லும்‌ சொல்லாதோ கவி 1-75 
அமர காதலர்‌ 1—75 


தமிழ்க்கோயில்கள்‌ தமிழர்‌ பண்பாடு 1.50 


விவேகானந்தர்‌ வாழ்விலே 1--50 


எஸ்‌. ஆர்‌. சுப்பிரமணியபிள்ளை 
பப்ளிஷர்‌, திருநெல்வேலி 
கிளைகள்‌ : சென்னை, கோயம்புத்தார்‌, நாகர்கோவில்‌. 


